A HANDBOOK OF THE 

TAMIL LANGUAGE 


TAMIL PROSE READER 


А 
HANDBOOK OF THE 
TAMIL LANGUAGE 


A 
TAMIL PROSE 

READER 


A 
HANDBOOK OF THE 
TAMIL LANGUAGE 


TAMIL PROSE 

READER 


REV . G.U. POPE , M.A. , D.D. 


கற்கக் கற்கக் கசடறும் 
Difficulties will vanish as you learn on: PROV 


SEVENTH EDITION 


ASIAN EDUCATIONAL SERVICES 
New Delhi 1982 


ASIAN EDUCATIONAL SERVICES 
C - 2 / 15 S.D.A. , P.O. Box 4534 
New Delhi - 110016 . 


Price : Rs. 45 / 
AES Keprint : $ 882 
first Published : 1905 
Printed in India 
Published by J. Jerley 
for ASIAN EDUCATIONAL SERVICES 
C - 2 / 15 , SDA , New Dclhi- 110016 
Printed by Glan Onset Printers 
Shahzada Bagh , Delhi 


NOTICE 


THIS Prose Reader contains scarcely a sentence which may 
not be of use to the learner. All the words in it will be found 
in the dictionaries. It will be a useful exercise for the student 
occasionally to re -write the pieces, using synonyms; to make precis 
of them ; and, in some cases, to construct cross -examinations as 
on pp . 77-79 . 

It is not unneedful to remark that all references to the 
Handbook should be carefully looked up . 


ERRATA . 


Page 1 , line 17 , for சேவர்கள் 

அக்காவை 
3 , 5-6 , கொண்டிருக்கும் 

8 , உத்தாபாத்திரத்தில் 


34 , 11 


11 


read சேர்வார்கள் 

அல்லாமல் 
கொன்டிரகரும் 
உத்தமபாத்திரத்தில் 


11 


11 


+++ 


27. ) 


33- * வே p 
1 , அன்வரும் 
7 .7. , பிராணிகளும் 
3 தெதி 


Garpe 
அனைவரும் 
பிராணி 


ப 


- 


17 


10 , 11 
11 , 1 , 
30 , 13 


மேய்காத 


5 . 

5 
* 6, 

6 , 
* 13, 

14 . 
1 
* 23, 
13 14 , 
1 , 28, 


மேல்க 


1 , 


சமைத்து 


19 


12 


11 


29 , 
30 , 2 


655 
650 


1 அக்கிருந்த 

இம்மூன்ர 
Carouro 


15. ) 


1 . 


1 


18 , மழைத்தது 
19 , 

இருந்து 

அங்சிரந்த 
14 - இமமுன்ற 

கோன் 
2 , இந்த 

கலெக்ட்டாகிய 
13 . சங்கதி 
32 , 
14. 11 ஆமாய் 
5 , , இந்த 
31 , 

செய்து 


11 


கலெக்ட்டாயே 


13 


66 , 
66, 
66 , 
66 , 


. 


13 


11 


13 


சில 


11 


கினால் 


1) 


2 69, 


அஜய் 


* 71 , 


இந்த 


1 


971 , 


CONTENTS 


CHAPTER 1 , 


CLASSICAL PROSE . 
( This may be read after Lesson 97.] 


PAGE 


I 


1 


1 


2 


3 


3 


1. பொய் நின்று மெய்யை வெல்லுன ! 
2. வாயுக்குத் தக்க செலவு செய்ய வேண்டும் 
$. Gratitude and Ingratitude . 
4. The Turkey fancying itself a Peacock 
6. Birds of a feather flock together 
6. The poisonous Cobra and the harmless Water - soake 
7. The King and the leaned Man — the superiority of the latte 
8. The Three Fishes 
9. The Merchant resolves to engage is business again 
10. The Sunrise 
11. To be read with Lesson 41 
12. To be read with Lesson 97 


2 


3 
3 
4 


7 


CHAPTER II . 


BUSINESS TAMIL . 


. 


[This may be read after Lesson 41. ) 
1. A Letter from a Court Plender 
9. Analysis of a Complaint preferred.io & Civil Court 
8. Letter from a Younger Brother to an Elder 
4. Answer to the former Letter : from the Elder Brother to the younger 


S 
12 
18 


20 


. 


CHAPTER III . 

EASY STORIES . 
( This may be used as seems desirable after Lesson 35.) 
The Spendthrift and the Miser 
2. The inattentive Listener 
8. The Shepherd and the Singer 
4. The Thief up the Cocoa -nat Tree 
5. A weighty Discourse . 
6. The Blind Men and the Elephant 
7. The foolish Potter 
8. The For and his Crcditor . 
9. How to satisfy the Manes . 


33 
* 3 
13 


14 
25 


1 


26 
36 


CONTENTS 


PAGE 

27 
28 


10. How much is plenty ? 
11. Let all ſonr come together 
18. The way to preserve Peace is to be prepared for War 
18. The meditative Horse -keeper 
14. Whose face is anlucky ? 
15. The Villagers cut off tbeir Noses . 
16. Are you polite to me or to my fine clothes ? 
17. Which is the Mother of the Child ? 
18. The too obedieot Wife 
19. Who is responsible for the Mischief caused by the Cat ? 
20. Give what you like . 
21. The Man who insisted upon his Strict Rights 
29. The First Trial of the Rival Ministers 
28. The Three Images 
24. How Rärda Kishnar became a Court Jester 
26. You can t make a Barber a Brahman , 
28. Who will take care of way Family ? 
27. Whose Horse is it ? 
28. A Modest Request 
29. The Meddlesome Donkey 
80. A Good Maxim cheaply boaght 
81. The Old Man who could please no que 


29 
39 
30 
31 
33 
33 
33 
34 
35 
35 
36 
37 
38 
39 
40 
41 


42 
43 
43 


CHAPTER IV . 
PAÑCHA - TANTHIRAM : FRIENDSHIP S GAIN . 
[ This will be of use to those studying for the Higher 

Proficiency Test .] 
Friendship. Sõmasanmi s Thesis 
1. The Crow . The Net Spread . The Pigeous 
2. Story of the Old Tiger and the Brāhman 
3. The Pigeons in the Net 
4. The Rat and the Crow . The Fox and the Antelope 
5. The Cat and the Eagle 
6. The Fox admitted 
7. The Rat s Story . 
& The Adiclope joins the Party 


45 
46 


49 
50 
5 ? 
55 
57 


CHAPTER V. 
MAGISTERIAL BUSINESS : CUTCHERY TAMIL . 
( These documents are of the highest importance to those 

studying for the Indian Civil Service.] 
1. Official Retums of Robbery Cases 

61 
2. A Thier logged 
3. She burat 


61 
62 


CONTENTI 


TU 


PACE 


63 


64 


65 
65 
66 
66 
66 
67 
68 
68 
69 
7o 
70 


4. Torch -light Robbery . 
5. Forgers andPersonators committed for Trial 
6. Theft in a Cbooltry 
7. Vaclaimed Property 
8. Death of the Ghosāyi 
4. Asks for a Frank to an Official Letter 
10. Foar Agni Bhatta collected and sent 
11. A Writer appointed 
12. Complaint of Delay 
18. Currency Notes required 
14. Licenses to Arrick and Toddy Sellers 
15. Two Robberies . 
16. Robbery of Government Money 
17. Brābman found Dead 
18. The Little Tank or Pool stops the way ! 
19. Who is to be Village Inspector ? 
20. Sum wrongly entered in account 
21. Stamp -vendor s Leave 
22. Extension of Leave 
23. Land asked for, and now not wanted 
24. Gravel - diggers 
25. Officials delayed 
26. Institution Fees in Civil Suits 
27. Asks for a Warrant to Arrest an Uowilling Witness 
28. Examination and Cross - cxamination . 
29. Document sent to be Filed 
so . Prisoser s Family Sapport 
81. Wife s Petition . 
32. Coinplaint of Tujustice ind Partiality . 
33. I ) istraint for Fins 


72 
72 
73 


74 
75 
75 
76 
77 
79 
80 
S 
81 
83 


CHAPTER VI . 


PETITIONS ANI ) OFFICIAL CORRESPONDENCE . 


85 
86 
87 


[ These are documents of especial interest, and will require, 

and reward , repeated study. They are printed as nearly 

as possible exactly as given in the manuscript.] 
1. Ground - rent 
2. Endowment 
3. Remittance 
4. Extended Coltivation 

88 
5. Lowering the Settled Tax 

90 
6. Advencus to Rayais 

91 
7. Temple Lands 

93 
8. IVatercourse 

95 
9. Alleged Bribery in regard to Blighted Crops 

99 


viii 


CONTENTS 


PAOE 

99 
TOI 


103 
106 


I TO 


110 


1 to 


IIO 


111 


II2 


II2 


113 
114 


114 


10. Registry of Lands 
11. Bonndary Dispate 
12. Settlement of Revenue 
18 , Embezzlement 
14. Salt- pans 

1. The Mortgage to be registered 
2. Circumstances most be investigated I 
3. Superintendent of Salt -pans. Prodigid exposed 1 . 
4. A Sidelight; Father consents ! . 
5. Orders a second enquiry by Salt - Pan Overseer ". 
6. All objections met. Overseer s second report 
7. The Accountant s Affidavit 
8. Copy of the Father s Agreement 

a The Collector confirms the Change of Registration 
15. The ZamIndāri . 

. The Zamindart. Who sacceeds ? 
a . The Collector angry ! 
3. Tahsildār s excuse, seizure of goods, and full investigation 

( A ) The Claimant 
( B ) The Zamindär of Āmūr 
( C ) Thc Zamindār of Vathur 
( D) The Doctors 
( E ) Two Residents of Çanthana- Patti 
( F ) Two Inhabitants of Kijiyan -Ur . 
( G ) The Estate 

Secretary and the Accomptant 
( H ) The Treasurer 
( 1) The Senior Widow 
U ) The Junior Widow 
( K ) The Widows Signatures 
( L) Samning op 
( M ) Let thero settle it among 

themselves ! 
( N ) Schedule of Property attached in this case 


116 
116 
116 


117 
118 
119 


119 


119 
119 
120 


1 70 


1 70 


II 


121 


121 


172 


123 


134 


A TAMIL PROSE READER 


CHAPTER I. 


CLASSICAL PROSE . 


[ The references are to the Handbook ( seventh edition ). Coowlt 

PP . 20-23 occasionally.) 


1 . 


பொய் நின்று ( 70 , 77) மெய்யை ( 18) வெல்லுமா ( 70 , 72, 46 ) . 


2 . 
வரவுக்குத் ( 190) தக்க ( 117 , 157) செலவு செய்ய (41) வேண்டும் ( 39 ) . 


3. Gratitude and Ingratitude.. 
நல்ல குணத்தை உடையவர் ( 184, 185) ஆகிய (130 ) ஒருவருக்கு ( ச் ) ( 171 ) 
செய்த ( 74) உபகாரமானது ( 151 ) கருங்கல்லின்மேல் (131.2,22,251 ) எழுதப்] 
பட்ட ( 92 ) எழுத்து [ ப ] போல ( 190 , 227 ) நெடுங் ( 131 ) காலம் ( 133) 
விளங்கும் ( 72 , 269 ); ஒழிந்த ( 74 ) அன்பில்லாத ( 121 , 133 ) மனமுடைய ( 50 ) 
ஒருவருக்குச் செய்த உபகாரம் நீர்மேல் எழுத( ப் ) பட்ட எழுத்து ( ப் ) 
போலச் செய்த அப்போது ( 25 ) தானே ( ro8 . ) அழியும் ( 72 ). ஆதலால் ( 148 ), 
எந்தக் காலத்திலும் ( 126 ) நல்லோர்க்கே ( 23) உபகாரஞ் (50) செயல் 
வேண்டும் . 


NOTES.-- Forms like உடையவர் , & c ., are called verbs by the 
Tamilians, and sometimes govern cases accordingly. To an 
English grammarian it seems more natural to consider esou to 
be a preposition ( = belonging to ), governing the objective case, 
to which ai is added . 

செய்த for செய்யப்பட்ட = which has been done or comirred ; or 
an ellipsis of ஒருவன் = which one has conferred . Tamil avoids the 
USE of thepassive voice as much as possible ( 92 ). 

ஒழிந்த qualifies ஒருவருக்கு , so does மனமுடைய . அன்பில்லாத 
qualifies word. In such cases it is difficult to say whether a word 
like ஒழிந்த belongs to அன்பு r reaches over to மனம் , The sense 
must determine the question . ஒழிந்த ஒருவருக்கு = to ones who 
remain , the rest. 

அன்பு + இல்லாத = அன்பில்லாத 


POPL , V. 


B 


- 


A TAMIL PROSE READER 


4. The Turkey fancying itself a Peacock . 
காட்டில் ( 8-31 ) இருக்கிற (259) மயிலானது தன்னுடைய அழகுள்ள 
( 133 ) கலாபத்தை விரித்து ( 64 , 77 ) ஆட ( 169 ) அதைக் கண்டு ( 70 , 77 ) 
அங்கிருந்த (உ elided ) வான் (131 ) கோழியானது ( 151 ) தானும் ( 108. 7 ) 
அம்மயிலாக ( 25 , 135 ) நினைத்துத் (64 ) தன்னுடைய அழகில்லாத ( 91 ) 
சிறகை விரித்து ஆடியது (87.6) போலுமே ( 227 ) இலக்கண இலக்கியங்களைக் 
கற்றவர் ( 10 , 57) பிழையற்ற ( 9 ) கவியைப் பிரசங்கிக்க (I9) அதைக்கண்டு 
அவைகளைக் கற்றறியாதவன் ( 77 , 121 ) தான் கற்ற பிழையாகிய (130 ) கவி 
யைத் தன்னையுங் கற்றவனாக எண்ணிப் பிரசங்கிக்கிறது ( 87) 

For இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் ,the two words formed into 
a compound and the pluralizing particle added to the last . GR.156. 

The subject is பிரசங்கிக்கிறது . The inal verb is போலும் . [A very 
good example for analysis .] 

5. Birds of a feather flock together . 
நல்ல தாமரைப் ( 131 ) பூவை உடைய குளத்திலே நல்ல அன்னப் 
பறவை ( 131 , 19 ) சேர்வது ( 88) போலக் ( 227) கற்றறிந்தவரே கற்ற 
றிந்தவரை இச்சித்துச் ( 64 ) சேர்வார்கன் ( 72) காக்கை சுடுகாட்டிலே 
[270. (s )] கிடக்கிற (74 ) பிணத்தை இச்சிக்கும் , அதுபோலக் கற்றறியாத 
மூடர் மூடரையே கொண்டாடுவார்கள் ( 255). 

6. The poisonous Cobra and the harmless Water - snake. 
தான் நஞ்சத்தை உடையதாயிருக்கிறதை ( 137,87) அறிந்து நாகபாம்பு ( 131 ) 
ஒருவருங் காணாத (11. (4 )] இடத்திலே ( 251 ) அஞ்சி (63 , 77) ஒளித்துக் 
கொண்டு ( 106. ( 4) , 259) இருக்கும் : தன்னிடத்திலே நஞ்சம் இல்லாத 
நீர்ப்பாம்பு ( 131 ) எல்லாருங் ( 127 ) காணும் (74) இடத்திலே இருக்கும் ; 
அவை போல , மனத்தினுள்ளே ( 27 , 251 , 23 ) வஞ்சனையை (18: a ) உடை 
யவர் தம்மைத் தாமே மறைப்பார் , வஞ்சனையில்லாத மனத்தையுடையவர் 
அப்படித் தம்மை மறைக்க மாட்டார் ( II ) 
7. The King and the learned Man — the superiority 

of the latter .. 
அரசனையுங் குற்றந் தரக் (so that every fault should REMOVE , 17) 
கற்ற (7) புலவனையும் ஆராய்ந்து ( 57 ) பார்த்தால் (95 ) அரசனைப் பார்க் 
கிலும் (196) புலவனே சிறப்பையுடையவன் ஆவான் (58 ). 

அது எப்படி (98 ) எனால் , 
அரசனுக்கு அவனுடைய தேசத்தில் அல்லாமல் ( 202 ) அன்னிய தேசங் 
களிலே மரியாதை இல்லை (43, 6 ) ; புலவனுக்கு அவன் போன (58 ) 
தேசங்களில் எல்லாம் ( 127 ) மரியாதை உண்டாகும் ( 43 , 12 ) . 

The above seven bits would be generally regarded as 
perfect prose . 


CH . I. 


CLASSICAL PROSE 


3 


வந்து 


8. The Three Fishes. [ Read H. B. , pp . 20-23 .) 

[ This and the next are translations, and a little foreign . ] 
ஒரு பெரிய குளத்தில் வருமுன் காப்பவன் ( 81 ) என்றும் ( 83 ), வருங் 
காற்காப்பவன் ( = காலத்தில் ) என்றும் , வந்தபின்காப்பவன் (85 ) என்றும் , 
மூன்று மீன்கள் அநேக நாளாய் (40, = for many days ) வாழ்ந்து கொண் 
டிருக்கும் நாளில் ஒரு நாள் ( 233 ) வலைக்காரர் (18 ) வந்து , இதிலே தண் 
ணீர் கொஞ்சமாயிருக்கிறதா ( து + ஆகையா ( 137, p. 22) னாளை வ 
இதில் ( 145 ) இருக்கிற 74) மீன்களை எல்லாம் பிடிப்போம் என்று 
பேசிக் கொண்டதை வருமுன் காப்பவன் கேட்டுத் தன் சினேகிதரிடத் 
திற் ( 29. 6 ) போய் (18 ) நாம் இவ்விடம் ( 25 ) விட்டுச் (256 ) சீக்கிரமா 
கப் (136 ) புறப்பட ( 262) வேண்டும் , இனி இங்கே ( 25 ) ஒருநிமிஷநேர 
மும் ( 131 ) இருக்கல் ( 148) ஆகாது ( 117) என (83) , இதைக் கேட்டு ( 70 ) , 
வருங்காற்காப்பவன் சொல்லுகிறது ( 34) : நமக்கு விபத்து வரும் போது 
பார்த்துக் கொள்ளுவோம் , காரியம் நேரிடும் (163) போது அதற்குத் தக்க 
தாகப் ( 157) புத்தி உண்டாகும் என, பிறகு ( 225) வந்த பின்காப்பவன் : 
தன்னிடத்தை விட்டு விடுகிறது ( 254 ) தான் மூர்க்கத்தனம் , ஏனென் 
றால் ( 114 ) , எது வரத் தக்கதோ ( 157, 46 ) அது (217) வரவே ( 168 ) 
வரும் , யாதொன்று வர்த் தகாததோ ( 121 , 5 ) , அதை நாம் வருந்தி அழைத் 
தாலும் ( 100) வராது ( rro) ; ஆதலால் ( 148 ) , நான் வர மாட்டேன் ( y ) 
என்று சொல்லி அந்தக் குளத்திலேயே ( 13 , 193) இருந்தது . பிறகு , வருமுன் 
காப்பவன் வேறு இடத்திற் போய் விட்டது ( 254 ). மறுநாள் உதயத்திற் 
செம்படவர் வந்து , வலையெறிந்து ( 50 ) மீன்களைப் பிடித்தார்கள் , அதில் 
வருங்காற் காப்பவன் அகப்பட்டுச் ( 161 ) செத்தாற் ( 58, 227 ) போற் பாசாங்கு 
பண்ணிக் கொண்டிருந்தது . அதைப் பார்த்து , இது செத்தது (58 ) என்று 
எண்ணிக்கொண்டு செம்படவன் அதைக் கரைமேற் போட்டு வைத் 
தான் ( 161 ) . இதற்குள்ளே ( = in the meanwhile ) அது அவன் கண் 
ணுக்குத் ( 242 ) தப்பித் தண்ணீரிற் புகுந்து (56. II) ஒளித்துக் கொண்டது . 
பிறகு வந்தபின் காப்பவன் வலைக்குள் ( 251 ) அகப்பட்டு இப்போது என்ன 
செய்யலாம் ( IO3 ) என்று, அங்கும் இங்கும் ஓட ( 169 ) அதைச் செம்படவன் 
கண்டு தடியால் அடித்துக் கொன்றான் . மற்றிரண்டுஞ் சுகம் அடைந்தன , 
ஆகையால் ( 145) எதையும் ( 126 ) ஆலோசித்துச் ( 163 ) செய்ய வேண்டும் . 


9. The Merchant resolves to engage in business again .. 
தென்னாட்டிலே மகிழாரூப்பியம் என்னும் ( 132 ) பட்டணத்தில் 
வர்த்தமானன் 2 ( ? ) என்றொரு (17 ) வர்த்தகன் இருந்தான் ( . ! I). 


1 S. MAHILA = a woman , RTPYA = beautiful. 
1 S. VARDDHAMANA = { hri : ur. 


A TAMIL PROSE READER 


அவனுக்கு (142 1) வெரு பணம் இருந்தும் ( 100 ]) இன்னஞ் (124, 123) 
சம்பாதிக்க வேண்டும் என்கிற (84) ஆசையினால் ஆலோசிக்கல் (118, 
268 ) ஆனான் . எப்படி என்றால் (98 ), யாதொன்று ( 203 ) சம்பாதிப்பது 
( 88) அருமையோ அதைச் சம்பாதிக்க வேண்டும் (is anything difficult 
o acquisition that ( one ) must acquire ) ; சம்பாதித்ததைக் ( nom . 
தான் understood , 108 ) காப்பாற்ற (87) வேண்டும் ; காப்பாற்றினதை 
(33 ) விர்த்தி [ விருத்தி பண்ண ( 163) வேண்டும் . விர்த்தி பண்ணி 
னதைத் தானும் ( Io8 . 1) அனுபவித்து ( 17) உத்தமபர்த்திரத்திற் (III, 
196.3 ) செலவழிக்க ( 190. a ) வேண்டும் . ஏனென்றால் , காப்பாற்றாத 
( 121. 4) திரவியம் நாசம் ஆகும் ( 165) ; விர்த்தி பண்ணாதது ( 111. 4 ) 
குறையும் ; தானும் அதுபவித்துச் (77 ) சப்பாத்திரத்திற் செலவழியா 
தது ( III . 5) வீண் ஆகும் எனச் (83 ) சாஸ்திரம் இருக்கிறதினாலும் ( and 
by there being = both because there is , 87 , 126 ); மேலும், இன் 
பமும் புண்ணியமும் கீர்த்தியும் மனிதர்க்குள்ளே [ = மனிதருக்குள்ளே ) 
(242. ! 1 ) பெருமையும் உறவும் நினைத்தது ( 87, 50 ) முடித்தலும் ( 148) யாருச் 
குண்டு ( 133 )? திரளாகப் ( 136) பணங் (5) குவித்தவர்களுக்கே (88, 23 , 108) 
உண்டு . இல்லாதவர்கள் (121. 5 ) உலகத்திலே நடைப்பிணம் (a walking 
corpse, I3r ) ஆவார்கள் (53) ஆகையினாலும் (145); மேன்மேலுஞ் சம்பா 
திப்பதே ( 89, 23) யோக்கியம் (6) என்று ஆலோசித்துக்கொண்டு (106.4. a ) 
தன்னிடத்தில் இருக்கிற (14 ) சரக்குகளை வண்டியில் ஏற்றி ( 17), அதிற் 
சஞ்சீவகன் , நந்தகன் என்னும் ( 132 ) பெயரை உடைய ( 185 ) இரண்டு 
( 172 ) எருதுகளைப் பூட்டி ( 87 ) நடத்திக் ( 16 ) கொண்டு (rod . 4.3 ) தேசாக் 
தரம் ( 234, 235) போனான் (58). 


10. The Sunrise. See Lesson 58. 
[ This is a specimen of Sanskrit - Tamil. The style is inflated , and the idiom aot 

pare. It is in the worst possible taste 1 ] 
அதின இராக்காலங் (the night season of that day ) கழிந்து , ஆயிரங் 
கிரணங்களைப் படைத்திருக்கின்ற ( 87,79,33) சூரிய பகவான் (13 ) கிழக்குத் 
திசையில் நிற்கின்ற (70 , 33) உதயகிரியினிடத்திற் ( 13I ( Key , App . III ] ] 
றோற்றிய காட்சியானது ( 151 ) எப்படிக்கிருந்ததெனில் எப்படிக்கு = எப் 
படி ) ( 199 , 98 ) : உலகங்களை அலைத்துத் , தீனரை வாட்டிப் , பற்பல கொ 
டுமைகளைச் செய்து வீறி இருக்கின்ற செயசாலிகள் ( 181 ) ஆகிய அவுணர் 
( 13:) பூண்டை வேரறச் களைவதாக ( 170, as if it would weed out ) வெற்றி 
வேலாயுதத்தைத் திருக்கரத்திற் கொண்டிருக்கும் ஒப்பற்ற பால சுப்பிரமணிய 
தேவர் இந்தினம் பிரயாணப்பட இருக்கின்றனர் ; பிரமனாதிய (151 , 185) 
1 S. fullowservant. 

* S. joy - causer . 
Subramanya , the Hindu Mars. 


3 


CH . I. CLASSICAL PROSE 


5 


தேவர்கள் அளைவருக் களித்துப் போற்றிச் சூழ்ந்து போவார்கள் , நாமும் 
விரைவிற் சென்று அவர்களுடன் தரிசிக்காமல் இருப்பது அழகன்று என 
நினைத்தெழுந்தவனைப் போல ஒற்றை ( one-wheel d 

] வண்டிலையும் எழு 
பச்சைக் குதிரைகளையும் உடைய ( 185 ) இரதத்தில் அருணன் சாரத்தியஞ் ! 
செய்வதாகச் சூரியன் எரிக் கீழ்த்திசையில் உதித்த தறுவாயில் ( தரவாய் ) 
ராட்சதப் பாதகரைப் போல உலகங்களிற் பரந்து விருத்தி இருந்த இருள் 
அனைத்தும் அதப்பட்டுச் சகல பிராணிகளும் வீறிக் களிப்படைந்தன . 
[Skandan .) 


11. Read with Lesson 41 .. 
As a specimen of vulgar Tamil or கொச்சை , the following 
Sentences from the அரிச்சந்திர விலாசம், or play of Harischandra , 
are inserted . The verses are given with the prose version , full 
of patois . 

The person who speaks is the தோட்டி , வெட்டியான் or scavenger 
of Kāçi , whose business it was to burn the dead and to act as 
public executioner. 
Harischandra is offered for sale as a slave. 

Enter தோட்டி 
VERSE . ( விருத்தம் : a species of metre .] 
ஆர் ஐயா ஆண்டே இங்கே ஆள் விலை கூறக் கேட்டேன் ? 
பேர் என்ன ? ஊர் தான் ( 108) என்ன ? பேசிய ( 74) விலைதான் என்ன ? 
பாரினிற் ( 22 ) பறையனானே ( ன் ); பணத்தையுங் கொடுத்தால் இந்தத் 
தீரனாம் ஆளை விற்கச் சித்தம் உண்டாமோ , சொல்வாய் (269 ) 

PROSE .. 
ஏ ( 193) ஆண்டே ! ஏ ஆண்டே / ஆர் , ஐயா , இங்கே ஆளை விலைக்கி 
விக்கிறது ? நான் தோட்டி சாமி , நான் பணத்தைக் கொடுத்தால் விக்கி 
றத்துக்கு (94. note) மனசுண்டா ( 43,46) ? அப்படி ஆனால் (98) எந்த ஊர் ? 
பேர் என்ன ? விலை என்ன , செல்லையா , செல்லு ! 

NOTES .-- ஆண்டே Or ஆண்டையே . ஐயா thrown in as a kid 
of interjection . விலைக்கி = விலைக்கு விக்கிறது = விற்கிறது ( 70 , root 
வில் , like கல் ) . ஆர் விற்கிறது = whoisit that selling ? The neut . 
verb is often usedimsuchases . விக்கிறத்துக்கு = விற்கிறதற்கு ( 7. ). 
The corruption of கிறதற்கு into கிறத்துக்கு isvery common . செல் = 
சொல்லு . A common corruption in pronunciation . 

Driving. See ச r தி . 


6 


A TAMIL PROSE READER 


The person who sells Harischandra replies : 

VERSE . 
சித்தமாய் இவரை நானே தெதி கெடு ) வினில் விலையே (59 , 23) கூறி 
விற்றிட ( 163.8) வந்தேன் , மெய்யே , விலை நீ தான் கொடுப்பாய் (98 ) ஆனால் 
சத்தியமாக விற்பேன் ; சாதியும் ஊரும் பெயருங் 
குற்றம் இல்லாமற் ( 201) சொல்லிக் கொண்டிடில் ( 263,95 ) மிகவுநன்றே (51) 

PROSE. 
ஆம் ( 104 ) அப்பா ( 194 ), இவரைத் தான் விலைக்கி விற்க வந்தேன். நீ 
கொள்ளும் போல் ( 117 ) இருந்தால் மெத்த சந்தோஷம் . உன்னைப் பார்த் 
தால் ( 97 ) எனக்குச் சந்தேகமாயிருக்கிறது . உன் சாதி, ஊர் , பேர் தெரியச் 
சொல்ல வேணும் , அப்பா ! 

NOTES. - Before Qeniw is understood 676078 ( 39, 157 ) . 
உம் is understood after சாதி , ஊர், and பேர் (Latin idiom ) . 
கொள்ளும் போல் இருந்தால் if there is a probability of your 
buying . 
The வெட்டியான் replies : 

: 

VERSE . 
சாதியிற் ( 251 ) பறையனானே, சபஞ் (for சவம் ) சுடு சுடலை ( 270.5 ) காப்பேன் 

( 26g . c), 
தீதிலா ( 220 ) இந்தக் காசித் திரு நகர்த் ( 5 ) தோட்டி , ஐயா ! 
வீதியில் விலை தான் கூறி விற்பதால் கேட்க வந்தேன் ; 
நீதியாய் இருந்து விற்றால் நில ( லை ) வரமாகக் கொள்வேன் . 

NOTES . - சாதியில் = in caste = as to my caste . 
விற்பதால் , Root வில் ( 70. I) . 
Sing. neut. part. noun fut . விற்பது ( 88 ). 
This in the 3rd case is விற்பதால் because mon are selling . 

PROSE .. 
என்னுடைய சாதியோ பறச்சாதி. என் பேரோ வீரவாகு ( = strong - ith 
arm ) . நான் இந்தக் காசி நகரத்திலிருக்கிறது . சுடலை காக்கிற தோட்டி . 
வீதியிலே விலை கூறி விற்றபடியினாலே ( 239. 2 ) கேக்க வந்தேன் . 
கட்குச் சம்மதிப் பட்டால் ( 161 ) விலைக்கிக் கொள்ளுகிறேன் ( 269.6 ) 
கோபம் பண்ணாதே , ஆண்டே ! 

NOTES. - என்னுடைய சாதியோ = as regards my eu 2 . is thus 
used for but if you ask ( comp. 40 ) ; 676 Cup GV is added oſten ( 98 ). 
பறச்சாதி for பறைச்சாதி (131 ) . 
நான் இருக்கிறது . This is common =the place where I dwell . 
[நீ எங்கே இருக்கிறது ? Where do por live ? நான் இருக்கிறது 
தஞ்சாவூர் I live in Tanjore.) 
கேக்க = கேட்க . 

The அரிச்சந்திர விலாசம் is well wortn reading , although it 
contains one or two passages unfit for perusal. 


CH . I. CLASSICAL PROSE 


7 


12. To be read with Lesson 97 . 
A verse . The following quatrain is celebrated . 

The Tamil philosophers divide the subjects of compositio . 
into four classes, embracing sypis virtue, Quinoa possessions, 
இன்பம் pleasure, and in final deliverance from this mortal coil 
( III. Gram . 215) . Avval was asked for a definition of thesc. 
She replied, 

ந்தல் அறந் தீவினை விட்டிட்டல் பொருள் ; எஞ்ஞான்றும் 
காதல் இருவர் கருத்துறவைத் தாதரவு 
பட்டதே இன்பம் ; பானைநினைந் திம்மூன்றும் 

விட்டதே பேரின்ப வீடு 
The words not in common use are ஈட்டல் = collecting together ; 
ஒஞ்ஞான்றும் = ever ( 126 ) ; காதல் affection ; உற to subsist ; நினைந்து 
for நினைத்து , பான் the Supreme. 

The first syllable of each metrical foot is marked by an 
accent . 

For the metre , see Pope s Naladiyar . 


CH . II. BUSINESS TAMIL 


9 


CHAPTER II . 


BUSINESS TAMIL 


மகா 


1. A Letter from a Court Pleader .. 
[ The first line is the exact original. The second is the corrected version . Compare 
them carefully. Read them aloud to accustom your ear to the corruptions .] 

தஞ்சாவூர் சிமிற்று துறை யவாகள 
இராயஸ்திரி தஞ்சாவூர், சிமிற்று 

துரை அவர்கள் 
சமுகத துககு வககீல இரங்கசாமி சாஸதிரி சலாம 

சமுகத்துக்கு வக்கீல் இரங்கசாமி சாஸ்திரி சலாஞ் 
செயிது யெழுதிககொணடது : 
செய்து , எழுதிக்கொண்டது : 


மகா 


ஜடஜி 


ருயரு- மளு ஆகஷட்டு 

உயஉ உ பொட்டு தவாலில 
ருரு வருஷத்தில் ஆகஷ்ட்டு மாசத்தின் உஉதேதி போட்டு , தவாலில் 
அனுப்பிய தங்களுடைய காகிதம மேற்படி பட உயகூ சொந்து அதில 
அனுப்பிய தங்களுடைய நாகிதம் மேற்படி ச உசுஉ சேர்ந்து , அதில் 
கண்டதுகளையும் அறிந்து கொண டேன புதுசாயி அசிட்டாண்டு 
கண்டவைகளையும் அறிந்து கொண்டேன் . புதிதாய் அசிஷ்டாண்டு ( 187 ) 

துரை யவாகள பயிண்டாயி வந்து மேற்படி நமபாகளை 
ஜட்ஜி ( 187 ) துரை அவர்கள் பயிண்டாகி வந்து, மேற்படி நம்பர்களைப் 
பத்தி பிறஸ்தாபிக குமபோது களஎய் அ - ம நம்பறை பததி அப்பில 
பற்றிப் பிரஸ்தாபிக்கும்போது , 

நம்பரைப் பற்றி அப்பீல் 
ஆனசா 

குடுக்கவேண்டிய அவசறமில்லை யென்பதையும் உாரு - 
ஆன்சர் கொடுக்க வேண்டிய அவசரமில்லை என்பதையும் , 

உரு - ம் 
நமபறைபததிதங்களுடைய அபிப்பிறயததை அறிந்து கொண்டு தெறி 
நம்பரைப் பற்றித் தங்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொண்டு தெரி 
யப்படுத்த வேண்டியதையும் பிறஸ்தாபிக கலாம எண்டு யெண்ணி 
யப்படுத்த வேண்டியதையும் , பிரஸ்தாபிக்கலாம் என்று எண்ணி 


சுஎச - ம் 


--ம 


10 


A TAMIL PROSE READER 


லாயா 


யிருக்கயில் புதுசாயிவந்த மகா இராஜஸ்திரி அசிட்டாண்டு ஜடஜிதுறை 
இருக்கையில் , புதிதாய் வந்த மகா இராயஸ்திரி அசிட்டாண்டு ஜடஜி துரை 
யவாகள் காயெஅ -- ம நமபறில் யென தங்கள் மாமாறிபத்தில் அப 
அவர்கள் 

சுஎச - ம் நம்பரில் என் தங்கள் மாரியத்தில் அப் 
பிலானசா குடுக்கயில்லை யெண்டு பிறஸ்தாபிததாாகள ஆனசா தே 
பீல் ஆன்சர் கொடுக்கவில்லை என்று பிரஸ்தாபித்தார்கள். ஆன்சர் தே 
வயில்லையெனகிற தங்களுடைய அபிப்பிறயததை தெறிந்து கொண 
வையில்லை என்கிற தங்களுடைய அபிப்பிராயத்தைத் தெரிந்து கொண் 
டிருப்பதுனாலெ ஆனசா வேண்டியதில்லை யெண்டு டிசமபா - அஉ 
டிருப்பதினாலே , ஆன்சர் வேண்டியதில்லை என்று டிசம்பர் மீ 
அ s 
அறிவிததுக் கொண்டென மெலூா சறுவ மானனிய நீலத்தைக் குறித்து 
அறிவித்துக்கொண்டேன் . மேலூர் சர்வ மானிய நிலத்தைக் குறித்துச் 
சகல தெஸ்தாவெசுகளையும் சென்னப்பட்டணத்தில் யிருககும 

தஸ்துவேசுகளையும் சென்னபட்டணத்தில் இருக்கும் இலாயர் 
துறையவாகளிடத்துக்கு அனுப்பியிருக்குறதாயும் மெலப்படியாக 
துரை ( 187) அவர்களிடத்திற்கு அனுப்பி இருக்கிறதாயும் மேல்ப்படியார்க 
ளுடைய அபிப்பிறயம ஒருவாரத்தில் தெரியவருமெண்டு அதாககுள 
ளுடைய அபிப்பிராயம் ஒரு வாரத்தில் தெரியவரும் என்றும், அதற்குள் 

கோறடில் கேழப்பதுகளுக்கு ஜவாபு குகேக வேணும் 
ளாகக் கோர்ட்டில் கேட்பவைகளுக்கு ஜவாபு கொடுக்க வேண்டும் 
என்றும் தீர்ப்பாகுறதாககுழன ஆக்ஷேபிதது மனுகுடுககவேணும 
என்றும், தீர்ப்பாகிறதற்கு முன் ஆக்ஷேபித்து மனுக்கொடுக்க வேண்டும் 
எனறும விபறமாயி முறகாயிதததில் கண்டெழிதி யிருககுறீர்களெ சென 
என்றும் விவரமாய் முற்காயிதத்தில் கண்டு எழுதி இருக்கிறீர்களே . சென் 

லாயா அவாகள யெவவிதமாமி மேல நடத்த வேண்டி 
னபட்டணம் இலாயர் அவர்கள் எவ்விதமாய் மேல் நடத்த வேண்டி 
யதை குறிதது தங்களுக்கு யெழுதியிருக்குறாகள அதைபத்தி னான 
யதைக் குறித்துத் தங்களுக்கு எழுதி இருக்கிறார்கள் ? அதைப்பற்றி நான் 
கோறட்டில் யென்ன அறிவித்து கொள்ள வேணும் என்று தங்களுடைய 
கோர்ட்டில் என்ன அறிவித்துக்கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய 
அப்பபிராய மிருககுதோ அதைநான அரிந்துகொள்ளும்படி யெழுதி 
அபிப்பிராயம் இருக்கிறதோ அதை நான் அறிந்துகொள்ளும்படி எழுதி 

உத்தரவாக வேணும் நெத்தியதின மேற்படி. கொறட்டு 
அனுப்ப உத்தரவு ஆக வேண்டும் நேற்றைய தினம் மேற்படி கோர்ட்டு 


ளாக 


னபபடடணம் 


யனுபப 


CH . II . 


BUSINESS TAMIL 


ம் 


யெடகுமஸ்தா மேலூா சமமந்தமான உாரு நமபரை பத்தி 
ஏட்குமஸ்தா மேலூர் சம்மந்தமான 

நம்பரைப் பற்றிக் 
கொரட்டில் ஜடஜிதுறை யவாகளமுனபாக யென்னை கெட்டார தங் 
கோர்ட்டில் ஜட்ஜி துரை அவர்கள் முன்பாக என்னைக் கேட்டார் . தங் 
களுக்கு அறிவித்து சொல்ல வெணுமென்று அவறிடம் சொலலி 
களுக்கு அறிவித்துச் சொல்ல வேண்டும் என்று அவரிடத்கில சொல்லி 
யிருககிறென ஆகசசெ அது விஷயத்தில் சீக்கிற மாயி தங்களுடைய 
இருக்கிறேன் . ஆகவே , அந்த விஷயத்தில் சீக்கிர மாய்த் தங்களுடைய 
அபிப்பிறயத்தை நான அறிந்து கொள்ள உததிறவாக வேணும் . 
அபிப்பிராயத்தை நான் அறிந்து கொள்ள உத்தரவு ஆக வேண்டும். 

வேணும் / சலாம் 
இரங்கசாமி சாஸ்திரி , 

வக்கீல் . 
ஜனவரி s . 


தவாருசம் . 


The chief differences to be noticed are 

I. குடு for கொடு . 2. ற for ) . 3. குற for கிற . 4. The mute 
sign ( புள்ளி ) is omitted throughout , as are all stops , & c . 5. The 
words are not separated . 6. உடய for உடைய in the 6th case . 
7. எண்டு for என்று . 8. ஆயி for ஆய் , though now obsolete, is 
really good ., 

In regard to grammar : 

Note I . அவர் இடம் for அவரிடத்தில் . This is poetical ! இடம் is 
used absolutely as the sign of the 7th case ( 253 ) . 

2. ஆகச்சே is very vulgar . It was written formerly ஆகச் 
செய்தே = thus having done . It is equivalent to ஆகையால் . 

3. அது for அந்த common but vulgar . 
Several idioms are worthy of notice : 
I . மகா இராசஸ்திரி is a Sanskrit form . 

. 
இராசமானிய இராசஸ்திரி = one who possesses, & C. 
great kingly king s felicity.. 
2. கண்டு எழுதி இருக்கிறீர்களே , lit. having seen , you have indeed 
written = you have seen fit to write . 

3. மேல் for இனிமேல் hereafter . 

4 உத்தரவு ஆகவேண்டும் , lit. an answer must become = I beg for 
a reply. 


மகா 


12 


A TAMIL PROSE READER 


5 


2. Analysis of a Complaint preferred in a Civil Court. 

சககளு 

ளய சகூ . 
49th year ( 1849 ), No. 114. 
திவானி அதாலத்து கும்பகோண ஜில்லா அடிஷனால 
திவானி அதாலத்து கும்பகோணம் சில்லா 1 

அடிஷனால் 
சதாமீன வாகள் சமுகத்துக்கு வாதிகள் பாபவினா 
சதரமீன் அவர்கள் 2 சமுகத்துக்கு : 

வாதிகள் 

பாவவினா 
சம தாலுககா சடையங்காலில் யிருக்கும் பெறந்து 
சம் தாலுக்கா சடையங்காலில் இருக்கும் இறந்து 
போன அடைக்கல துறகொணடான மகனுகள் 
போன அடைக்கலத் துறகொண்டான் மகன்கள் 
வையித்திலிங்க துறகொண்டான-க -மாரியாயி யென 
வைத்திலிங்கம் துற்கொண்டான் ( க ) ; மாரியாயி என் 
கிற மாரிமுதது துறகொணடான - 2 அநதவது 
கிற மாரிமுத்துத் துறகொண்டான் ( உ ) ; அந்தஸ்து 
மிராசு பிரதி வாதிகள் மேற்படி ஊரிலயிருக்கும் 
மிராசு , பிரதிவாதிகள் , மேற்படி ஊரில் இருக்கும் 
யெரந்து போன சுப்பிரமணிய துறகொணடான 
இறந்து போன 

சுப்பிரமணியன் துற கொண்டான் (148) 
பெணசாதி தனுகோடி அந்தவது வீட்டுகுடித 
பெண்சாதி 

தனுக்கோடி : அந்தஸ்து வீட்டுக்குடித் 
தனம் . நனசெய் புனசெய வகையார் நிலம் கெ 
தனம் . கன்செய் புன்செய் 

நிலம் 
டைகக வேணடிய சங்கதியில பொறுமானம ரூபா 
டைக்க 

வேண்டிய சங்கதியில், பரிமாணம் ரூபாய் 
கயரு அணாக -வாதிகளமேறபடி பிரதிவாதிபெரில 
ககரு, அணா கவாதிகள் 

மேற்படி 

பிரதிவாதிபேரில் 
செய்யப்பட்ட பிறாது எனனவெனறால 
செய்யப்பட்ட 

என்னவென்றால் : 


வகையரா 


பிராது 


CH . II . 


BUSINESS TAMIL 


13 


முதலாவது பிரதிவாதி புறுஷனுமனங்களும் சகோதிறளானத்துனால 
I. க -லாவது பிரதிவாதி புருடனும் நாங்களும் சகோதரர்கள் ஆனதினால் 
மேற்படி சடையங்கால ஆசந்திறறகக கிறமம் வேல் - கூாய நிலத்தில் 
மேற்படி சடையங்கால் ஆச்சந்திரார்க்க கிராமம் வேலி (சுய ) நிலத்தில் , 
யெங்களுக்கு பிதுற்றசிதமாயி சொந்தமான முண்லோணகைகளை 
எங்களுக்கு பிதிரார்ச்சிதமாய் சொந்தம் ஆன மூன்றில் ஒன்றுக்கு, உள்ள 
நனசெய புனசெய வகையரா வேலிய நிலத்துக்கு யெங்களில் முதல 
நன்செய் புன்செய் வகையரா வேலி கா நிலத்துக்கும் எங்களில் முதல் 
வாதி பெறல மிறசு தாக்கலுடன நிறுக்ஷேபனை யாம் அனுபவித்து 
வாதி பேரால் மீராக தாக்கலுடன் நிராட்சேபனை யாய் அனுபவித்துக் 
கொண்டு மேற்படி கிறுபத்தின மேல வாறத்தை மட்டும் தஞ்சாவூர் 
கொண்டு , மேற்படி கிராமத்தின் மேவ்வாரத்தை மட்டும் தஞ்சாவூர் 
மீசியொன பாதிரியாறுக்கு கும்பினியாறுல மானியும் செய்யப்பட்டி 
மிசியோன் பாதிரியாருக்குக் கம்பேனியாரால மானியம் செய்யப்பட்டி 
நகத படியால் யெங்களுடைய மேற்படி மீறசு நிலத்துக்கு மேலவா 
ருக்கிற படியால் எங்களுடைய மேற்படி மிராசு நிலத்துக்கும் மேல்வா 
றததை பாதிரியாறுக்கு செலுத்தி கொண்டு னங்கள் அவிபகுத்தா 
ரத்தை பாதிரியாருக்குச் செலுத்திக்கொண்டு ( 100 ) நாங்கள் அவிபத்தர் 
ளாயும யேகயொக க்ஷெமமாயும் இருந்து வருகையில் யெங்களில் 
களாயும் வச யோகக்ஷேமமாயும் இருந்து வருகையில் எங்களில் 
சறுவ ஜெஷடனாகிய மேற்படி பிறதிவாதி புருஷன புத்திரசந்ததியன 
சருவ சேட்டன் ஆகிய மேற்படி பிரதிவாதி புருடன் புத்திர சந்ததி 
னியில பற்பல 

சித்திரை தததில் பெறந்து போயிவிட 
அன்றியில் பராபவ வருடம் சித்திரை மாதத்தில் இறந்து போய்விட் 

அவனுக்கு னங்கள் சகல காமஙகளும செயது திதியும் செயது 
டான் . அவனுக்கு நாங்கள் சகல கருமங்களும் செய்து திதியும் செய்து 
வருதறேம . 
வருகிசேம் . 


வாய 


உ - வது இப்படிக்கிறுக்கவில் சிவனாமசககாரி யான மேற்படி 
il . உ - வது : இப்படிக்கிருக்கையில் (14 ) சீவனாம்சக்காரி ஆன மேபடி 
பிறதிவாதியின் அனுமதியின பெரில் வலங்கிமான தாலுக்கா செமபங்குடி 
பிரதிவாதியின் அனுமதியின் பேரில் வலங்கமான் தாலுக்கா செம்பங்குடி 


14 


A TAMIL PROSE READER 


நமலிங்க தென் கொண்டான யெனபவன சிலருடன் தம்பல கூடி 
ராமலிங்கத் தென்கொண்டான் என்பவன் சிலருடன் கும்பு கூடி 
வந்து மேற்படி பிரதிவாதியின் பெண் விசாலாக்ஷியை கலியாணம் 
வந்து மேற்படி பிரதி வாதியின் பெண் விசாலாட்சியைக் கலியாணம் 
செயதுகொள்ள வெணு மெனகிற 

கறுத்துனால நாங்கள் 
செய்து கொள்ள ( IO4 ) வேண்டும் என்கிற ( 130 ) கருத்தினால் நாங்கள் 
பொட்டிருந்த நகைகளுடன் அவளையும் பினனும் சில பெங்களுடைய 
போட்டிருந்த நகைகள்ககளுடன் அவளையும் பின்னும் சில 

எங்களுடைய 
தடயங்களையும் துற்கிறதமாயி 

கொண்டு பொனதை குறிதது 
தடயங்களையம் துராகிருதமாய்க் கொண்டு போனதைக் ( 258) குறித்து 
சாயஎ- ரூ சூன மடத்தில் முதல்வாதி அவாகள் பெரிலும் நிறுமிததியமாயி 
சாஎ - வருடம் சூன் மாதத்தில் முதல் வாதி அவர்கள் பேரிலும் நிர்நிமித்தமாய் 
முதல் வாதி பெரில மெற்படி பிரதிவாதியும் பாவவினச தாலுகா 
முதல் வாதி பேரில் மேற்படி பிரதிவாதியும் பாவவினாசர் தாலூக்கா 
மெஜஸ்ததிறெட்டில் செயதுகொண்ட பிறதுக்காக மெற்படி பொலிஷ 
மேஜஸ்திரட்டில் செய்து கொண்ட பிராதுக்காக மேற்படி போலீஸ் 
ஆபிசா பிரதிவாதிககி உபெட்சையா யிருந்து கொண்டு முதல் வாதி 
ஆபிசர் பிரதிவாதிக்கு உபேட்சையாய் இருந்து கொண்டு முதல் வாதியை 
ரஜியாயி 

பொக சொல்லி நிற்பநதம செயதததுனால சில மததியஸ் 
இராசி ஆய்ப் போகச் சொல்லி நிர்ப்பந்தம் செய்ததினால் சில மத்தியஸ் 
தாளை 

வைத்து கொண்டு பிறதிவாதியினுடைய ஆயிசு வறையிலுாள 
தர்களை வைத்துக் கொண்டு , பிரதிவாதியினுடைய ஆயுள் வரையில் உள்ள . 
சிவனுமசத்துக்காக மேற்படி நிலத்தில் நனசெயில் வேலி த நீலம் 
சீவனாமிசத்துக்காக மேற்படி நிலத்தில் நன்செயில் வேலி த நிலம் 
னங்கள விடுறதென்றும் அதை அவள ஓததி பெந்தக முதலானது 
நாங்கள் விடுகிற தென்றும் அதை 

ஒத்திபந்தயம் முதலானது 
செயயாமல் தின வரிமானத்தை கொண்டு காலக்ஷேபம செயது 
செய்யாமல் அதின் வருமானத்தைக் கொண்டு காலட்சேபம் செய்து 
வருகிறதெனறும திறமானம் செயது கொண்ட பிறகாரம் அதுவிபறங் 
ருகிறதென்றும் தீர்மானம் செய்து கொண்ட பிரகாரம் அது லிவரங் 
களைக்கண்டு பிலவங்களும் மார்கழி ய எலயில் பிரதிவாதிக்கி 
களைக் கண்டு பிலவங்க வருடம் மார்கழி மாதம் கஎ தேதியில் பிரதிவாதிக்கு 
நாங்களும் அவளயெங்களுக்கும் ஒடமபடிககைகள் 

பிறபபிவிதது 
காங்களும் அவள் எங்களுக்கும் உடன்படிக்கைகள் பிறப்பித்துக் 


யை 


அவள் 


CH . I1 . 


BUSINESS TAMIL 


15 


கொண்டு அதைக்கண்டு மேற்படி மெஜஸ்திறேட்டு பிறதுக்கு 
கொண்டு அதைக் கண்டு மேற்படி மேஜஸ்தரட்டுப் பிராதுக்கு இராசி 
னாமாவும் தடுக்கப்பட்டிருகத்து 
நாமாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


கூ 


-- 


க - ல் 


வது 

றசினமாவை வாங்கிகொண்ட பொலிஷ ஆபிசா 
III. ங - வது இராசிநாமாவை வாங்கிக்கொண்ட போலீஸ் ஆபீசர் 
யெனன காரணத்துனாலெயொ சிவனும் சககாரியான பிறதி வாதிககி 
என்ன காரணத்தினாலேயோ சீவனாம்சக்காரியான பிரதிவாதிக்கு 
மேற்படி நிலத்தில் நல ஒண்ணு கெடைக்கவேண்டியது பொல 
மேற்படி நிலத்தில் 

ஒன்று கிடைக்க வேண்டியது போல 
அனிதமாயி அசூறுக்கு அறஜி யெழதி மேற்படி ய - வேலி நிலத்தில்-கூ - ல 
அநீதியாய் அசூருக்கு அர்ஜி எழுதி , மேற்படி ய- வேலி நிலத்தில் கூ - ல் 
ஒண்ணுக்குள்ள அடியில் கண்ட நிலததை பிறதிவாதி வசப்படுத்தும்படி 
ஒன்றுக்குள்ள அடியிற் கண்ட நிலத்தை பிரதிவாதி வசப்படுத்தும்படி 
உததிரவு வந்திருக்குறதாயி அவள வசப்படுத்தினது ஞாயதப்பென்றும் 
உத்தரவு வந்திருக்கிறதாய் அவள் வசப்படுத்தினது நியாயத் தப்பென்றும் 
மேற்படி றஜினாமா உடனபடிககைகளைகண்டு முதலவாதி அசூரில் 
மேற்படி இராசிநாமா உடன்படிக்கைகளைக்கண்டு முதல் வாதி அசூரில் 
வாககுழலம் 

குடுதததற்கு செமமையாயி விசாரணை செயது ஞாய 
வாக்குமூலம் கொடுத்ததற்குச் செம்மையாய் விசாரணை செய்து நியாய 
மான உத்திரவு செய்யாமலிருக்குறாகள் 
மான உத்தரவு செய்யாமலிருக்கிருர்கள் . 


சடவது மேற்படி பிரதிவாதி புருஷனுமனங்களும் அவிபத்தாளாயும் 
IV . -வது மேற்படி பிரதிவாதி புருடனும் நாங்களும் அவிபத்தர்களாயும் 
நாளதுவரையில மேற்படி நிலமைகளுக்கு முதல் வாதிபெறல் மிறசு 
நாளது வரையில் ( 211 ) மேற்படி நிலமைகளுக்கு முதல் வாதிபேரால் மிராசு 
யிருப்பதுநதவிர யெற்ககனவெ சிவனாமசகாறியும் அவளுக்கும் மேற்படி 
இருப்பதுந்தவிர ஏற்கனவே சீவணாம் சக்காரியும் அவளுக்கும் மேற்படி 
நிலத்துக்கும் யாதொரு சமபந்தமில்லாமலும் மேலெழதியபடி ஓடம்ப 
நிலத்துக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லாமலும் மேலெழுதியபடி உடன்ப 
டிககை பிறந்து அந்தப்படியே மெஜஸ்திரேட்டில றஜி னமாவும் 
டிக்கை பிறந்து (256 ) அந்தப்படியே மேஜஸ்திரட்டில் இராசிகாமாவும் 


16 


A TAMIL PROSE READER 


அது செல 


பிறந்திருக்கயில யெங்கள் வசத்திலிருந்த நிலத்தை பிரதிவாதி வசப் 
பிறந்திருக்கையில் எங்கள் வசத்தில் இருந்த நிலத்தைப் பிரதிவாதி வசப் 
படுத்த உத்தரவு செய்ய றிவினியு அதிகாரஸ்தாளுக்கு அதிகாரமில்லா 
படுத்த உத்தரவு செய்ய றிவினி அதிகாரஸ்தர்களுக்கு அதிகாரம் இல்லா 
ததுனாலும் அப்படி வசப்படுத்தினது ஒழுங்குதப்பாயும 
ததினாலும் அப்படி வசப்படுத்தினது ஒழுங்குத் தப்பாயும் ( 131 ) அது செல் 
லாததுனாலும் பிரதிவாதி புறுஷனும் நாங்களும் அவிபத்தாளென்பதற்கு 
லாத்தினாலும் , பிரதிவாதி புருடனும் நாங்களும் அவிபத்தர்கள் என்பதற்கு 
மேற்படி றஜினமா உடமபடிககை முதலான அனேகம் ருசுககளிறுக 
மேற்படி இராசிநாமா உடன்படிக்கை முதலான அனேகம் ருசுக்கள் இருக் 
குற படியாலும் பிறதிவாதி வசப்பட்டிருக்கு மேற்படி ந ல ஒண்ணுக 
கிற படியாலும் பிரதிவாதி வசப்பட்டிருக்கிற மேற்படி ( ங ) -ல் ஒன்றுக் 
குள்ள நிலத்தில் ஓடம் படிக்கைபடி ஜீவனாமசத்துக்காக அவள அனுப் 
குள்ள நிலத்தில் உடன்படிக்கைப்படி சீவனாமசத்துக்காக அவள் அனுப 
விதது வறவேணடிய - த - வேலி நிலம் போக மற்ற நிலம யெங்க 
வித்து வரவேண்டிய த வேலி நிலம் போக ( 258) மற்ற நிலம் 

எங்க 
ளுககுக கெடைக்க வேண்டியதை குறித்து பிரதிவாதி பெறிலி 
ளுக்குக் கிடைக்க வேண்டியதைக் குறித்துப் பிரதிவாதி பேரில் (230 ) 
நத பிறது 

செயயலானெம . 
இந்தப் பிராது செய்யல் ( 268) ஆனோம் 10 


Translations. 
To the presence of the additional Sudr Ameen . in the Combaconum 
District Court of Divāni Adālut. 
COMPLAINANTS. 

DEFENDANT.. 
The sons of the late Adeikalam Tanuködi, widow of the late 
Turrakoņdān of Sadaiyangāl, in the Subramanyan Turrakondan , of the 
Pāvanāsam Taluk , 

aforesaid village, 
I. Vaithilingam Turrakondin . Condition in life : householder . 
2. Marimutin Turrakondan , alias 
Maiy ர். 

Condition in life : Mirascars . 

In the matter of lands Nanjai, Punjai, & c ., which are claimed . Value, 
135 rupees , 9 annas. 

I. We the plaintiffs and the defendant s husband being brothers ; 
and onc - third of the village of Sadaiyangal, which consists of 


CH . II. 


BIISINESS TAMIL 


17 


thirty vēlis held as absolute property, being ours by hererlitary 
right ; and we enjoying it, the mirās being entered without any 
dispute, in the name of the first plaintiff ; and , because the 
governmental share of the village of this our mirās ground was 
made over to the Tanjore Mission, we continuing to pay to the 
Clergyman of Tanjore the above governmental share ; and , we 
as brethren whose inheritance is enjoyed in common , in that 
division, continuing to enjoy it :-our most worthy brother, the 
above defendant s husband, died without male issue, in the month 
of ASB ., in the year Prabhava . We performed his funeral 
rites ; and continue to celebrate the periodical ceremonies ( in 
commemoration of him) . 

II . Things being so , Rāmalingam Tenkondän , of the village 
of Sembankudi, in the Valangamãn Tālāk , with the consent of 
the defendant, collected a crowd and took away by violence 
defendant s daughter Wide -eyes, with the intention of marrying 
her, she having on the jewels with which we had invested her. 
They also took away other things belonging to us . 

Concerning this, in the month of June 1847 , in reference to 
the complaint which the first plaintiff made against them , and 
to the complaint also, which , without any cause, the present 
defendant made against the first plaintiff in the magistrate s 
department, in the Pāvanāsam Tālāk, the above police officers, 
leaning to the defendant s side, used violence to induce the 
plaintiff to compromise the complaint . Arbitrators were there 
fore appointed, and in the month of Mārgari, in the Pilavanga 
year (Key , p . 95) , deeds were signed by the defendant and the 
first plaintiff respectively, in which it was specified that we should 
deliver up to the defendant for her subsistence three- quarters of 
a vēli of land , which she should not have power to mortgage or 
otherwise alienate, but enjoy the proceeds thereof herself . Thus 
in the magistrate s court an act of compromise was signed and 
delivered . 

III . The police officer who received this deed from us, actuated 
by we know not what motives, wrote a report to head - quarters 
to the effect that one- third of the land should be given to the 
present defendant to whom subsistence was assigned , in con 
sequence of which one - third of the land , as specified below , was 
put into the possession of the defendant. The representations 
of the plaintiff supported by the above deed of compromise, that 
such an order had come , and that it was unjust so to put her in 
possession , were not examined and just reply given. 

IV . The present defendant s husband and ourselves being 
brothers who had aot divided their property ; and the mirās of 


rore , Y. 


IS 


A TAMIL PROSE READER 


the above property being still in the name of the first plaintiff ; 
and the defendant being one to whom subsistence was already 
allowed ; and she having no connection with the land whatever; 
and, since, a deed of compromise to this effect having been given 
in the magistrate s office, the revenue authorities had no right to 
put the defendant in possession of land which was in our charge ; 
and their having so put her in charge being a breach of order, 
and void in law ; the defendant s husband and ourselves being 
also persons who had not divided our inheritance, as is evident 
from the above - cited deed of compromise and many other 
proofs : we have made this complaint in order to recover the 
above land, except the three -quarters of a vēli allowed for the 
defendant s subsistence according to the terms of the deed of 
compromise aforesaid . 

( The specification of the parcels of land follows.] 

NOTES ON THE ABOVE.- Observe that there is ellipsis of 
the sigos of the cases and of intermediate particles wherever 
this is possible. 2 அவர்கள் ( written and pronounced அவாள் 
commonly ) is honorific, and is in constant use . சமுகத்துக்கு = 
then the good facemma polite, form , invariably 

used in similar cases. 
இருக்கும் who or which will be , for இருக்கிற or இருந்த : this 
qualifies the name வைத்திலிங்கம். 6 The names of the individuals 
and their castes are given. The final i (or c) of the name is 
omitted . 5 செய்யப்பட்ட for செய்த, a common idiom . 7 சகோதிராள் 
for சகோதரர்கள் , a common abbreviation 8 The corruptions in 
general will be understood by comparing the original with the 
corrected copy . 

PObserve the use of உடன் for ஓடு as a sign of 
the 3rd case . 10 செய்யலானோம் , a strange, but common form for 
செய்தோம் : செயல் the doing (174. 2 ), ஆனோம் we have becomes 

There are parts of the above which are not to be strictly parsed ; 
it is the composition of illiterate men . It will repay close study . 


3. Letter from a Younger Brother to an Eldor . 
ஸ்ரீமது ( RIMAT = blessed ; see திரு . ) சகலகுண சம்பன்னரான 
(133 ) அகண்டித லெக்ஷிமி பிரசன்னரான அன்னதானபரிபாலகரான அண் 
டினபேரை ஆதரிக்க வல்லவரான மகாமேருதீரரான நற்குணாலங்கிருதரான 
கல்விசாகரரான இராசமானிய இராசஸ்திரி அண்ணா அவர்களுடைய திவ் 
வியசாணாரவிந்தங்களுக்கு அடியேன் பிரமனாதன் மிகுந்த பயபத்தி விசுவா 
சத்துடனே அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரஞ்செய்து எழுதிக்கொண்ட 
சாஷ்டாங்க தெண்டவது 1 என்ன மென்றால் இப்பவும் 2 நாளது புரட்டாசி 

1 தெண்டது is used for arendumdle petition , It may be from the Sans . DANPAVAT , 
prostrate, and is connected with patut. 
1 இப்பயும் for இப்பெயம் arunan . 


CH . II . 


BUSINESS TAMIL 


19 


1 


உ வரையில் அடியேனும் அடியேனுடைய குஞ்சு குளந்தைகளும் 
மாமா வீரபத்திரபிள்ளையும் அவர் சமுசாரம் பிள்ளைகுட்டிகளும் மேல் வீதி 
நாராயணபிள்ளையும் மைத்தும் விடத்திலுள்ள யிஷ்ட மயித்திராளனவரும் 
க்ஷேமம் அவடத்தில் தாங்களும் அண்ணியார் அவர்களும் சி குமாரன் 
கண்ணுசாமியும் சி - துரைசாமியும் சி - அம்மாளும் சொர்னமும் கைக்குளந் 
தையும் மேலும் அவடத்திலுள்ள யிஷ்டாள் யாவரும் சரீரகேக்ஷேமமா யிருக்கிற 
சமாசாரத்துக்கு யெழுதி யனுப்பிவிக்கும் படி உத்திரவு செய்ய வேண்டி 
யது யிப்பவும் தாங்கள் பொட்டாசி யருஉல் வெழுதி யனுப்பிய 
கடுதாசி வந்து வாசித்துப் பார்த்து சகல காரியங்களையும் அறிந்தேன் நான் 
தங்களுக்கு புரட்டாசி மீ அஉல் யெழுதிய காயிதத்தில் சி - கண்ணுசாமிக்கு 
நேமித்திருந்த குழந்தையாபிள்ளை மகள் காமாட்சிக்கு வயது - கக சாதகக் 
குறிப்பு இல்லை மற்றக் குணங்களெல்லாம் கேள்வியினாலும் பார்வையினாலும் 
நன்மையாகவே யிருக்கிறது யா தொகு தோஷமும் இல்லை தவிர சி - துரைச் 
சாமிக்குக் கேட்ட ஆறுமுகத்தாபிள்ளை மகள் மிகுந்த லெட்சணமுள்ளது 
வயசு சு- பார்வைக்குப் பெரிய பெண்ணாய்த் தோன்றும் எல்லாம் நன்மை 
யாயிருக்கிறது ஆனால் எட்டாவது என்று சொல்லுகிறார்கள் ஆது தான் 
என்னுடைய மனதுக்குச் சந்தேகமா யிருக்கிறது ஆகையால் தங்களுடைய 
அவிப்பிராயந் தெரிந்துகொண்டு அதன்மேல் ஏதொரு காரியம் நிக்ஷயப் 
படுத்த யோசனையாயிருக்கிறேன் ஆகையால் இந்தக் கடுதாசி கண்டவுடனே 
தங்களுடைய அவிப்பிராயமும் எனக்குத் தெரியும் படியாக எழுதி அடியே 
னுக்கும் இது புத்தி யென்று கட்டளை யிட்டருள வேண்டியது . 

வேணும் 9 விண்ணப்பம் . 


NOTES . --- This is a real letter . The extravagant respect shown 
by the younger to the elder is amusing. The spelling has not 
been altered . Abbreviations have been explained before. Stops 
must be guessed at !1. 

The writer is inquiring about wives for his two nephews. He 
has found two ; but the one already affianced has no horoscope , 


. 


குஞ்சு குழந்தைகள் and பின்பகுட்டி are lit. chicken - infarus and child - wielps . They 
are familiar expressions 

மான , voc . of erad articr - in - law , here used for the nom . 
3 ஷேம் ; here is an ellipsis of ஆபீடுக்கிறார்கள் . 

* A for பிரஞ்சீவி , a Sanskrit word signifying long - lived . it is sed only by a senior 
speaking kindly of a junior. 

• Seite gode for incadre ; is often inserted where it is not required. 
- MAR [ for say ] Coru Can it is necessary ( for you ) to give permission 
Ipray you kindly to do it. 

அறிதோ I have noted the contents . 

தவிர , here is an ellipsis of இச = berides this , mortoner . 
• Cagar ( for Canada ] alature is the ending of a letter : This is neccssary , this is 
my atita . 


T 


. 


20 


A TAMIL PROSE READER 


which all children should have ! The other is the eighth 
child , and that is unlucky . He waits for the commands of his 
brother ,. 


WRONG SPELLING.rseas for yourses an infant. 
மைத்தும் for மற்றும் the other . 
மயித்திராள் for மித்திரர்கள் friends. 
விட்டாள் for இஷ்டர்கள் people desired , or beloved .. 
பொட்டாசி for புரட்டாசி the month equivalent to Sept - Oct. 
நிஷ்யப்படுத்த for நிச்சயப்படுத்த nder certain . 
லெட்சணமுள்ளது for இலட்சணமுள்ளது = is of good qualities. 
அவிப்பிராயம் for அபிப்பிராயம் = intention . 


4. Answer to the former Letter : from the Elder Brother 

to the Younger . 
சிரஞ்சீவி தம்பி பிரமநாதனுக்குக் கடவுளுடைய கிருபையினாலே யெல் 
லா நன்மையும் அஷ்ட ஐசூரியமும் தன கன வஸ்துவாகனமும் வித்தையும் 
புத்தியும் மென்மேலும் பெருக உண்டாவதாகவும் இப்பவும் நாளது புரட் 
டாசி உயஎஉ வரையில் நாமும் சமுசாரமும் பிள்ளை குட்டிகளும் மற்று 
முள்ள பந்து சனங்களும் இவிடத்தில் க்ஷேமம் அவிடத்தில் நீயும் உன் 
சமுசாரமும் சி - குமாரன் மகாதேவனும் சி-கு மாரத்தி அமராபதியும் மற்று 
நம்முடைய பந்து சனங்கள் இஷ்டாள் அனவோருடைய க்ஷேமங்களையும் 
அடிக்கடி யெழுதி அனுப்பிவிக்கவும் இப்பவும் நீ புரட்டாசி மாதம் 
எழுதிய காகிதம் வந்து சேர்ந்தது அதன் காரியங்களையும் அறிந்தோம் 
ஆனால் மூத்த பிள்ளைக்குக் கேட்ட பெண் குட்டையென்றும் நெட்டை 
யென்றும் லெட்சணமுள்ளதென்றும் லெட்சணமில்லதென்றும் கறுப்பென் 
றும் சிவப்பென்றும் உன் கடுதாசியினாலே நமக்கு ஒன்றும் தெரியவில்லை 
தவிர உன்னுடைய அண்ணி லெக்ஷணமாகவும் குட்டையென்றும் நெட் 
டையென்று மில்லாமல் சிமாராகவும் குடித்தனப் பாந்தமாகவும் இருக்க 
வேண்டுமென்று சொல்லுகிறாள் அல்லாமல் இளையபையனுக்குக் கேட்ட 
பெண்பேரில் பிரியந்தான் எட்டாவதென்றதைப் பற்றி வெகு பெரிய மனு 
ஷாளையெல்லாம் விசாரித்தேன் எல்லாரும் ஒரு மொழி போலே வேறே 
பெண்தான் மார்க்கவேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய வீட்டுக் 
காரிக்கு அந்தப் பெண்பேரில் பிரியந்தான் இது காரியத்தினாலே அவளும் 
யோசனையாய் உனக்குத் தெரியப்படுத்தச் சொல்லுகிறாள் ஆகையால் இன் 
னமும் அந்தப் பெண் வீட்டாரையும் அக்கம் பக்கத்திலும் நன்றாய் விசாரி 
திகிறது அதன் மேலும் எட்டாவதென்றே தீர்மானமாய் உனக்குத் தெரிய 
வந்தால் பின்பு உனக்கு எந்தப்பாடி பரதேசி வீட்டில் சம்தப்பட்டு கேட் 


CH.II. BUSINESS TAMIL 


21 


நித் தீர்மானிக்கவேண்டியதோ அந்தப்படியே தீர்மானிக்கிறது அப்புறம் 
நிக்ஷய தாம்பூலஞ் செய்கிற முன்னுக்குக் கடுதாசி யெழுதி அனுப்பினால் 
அப்போது உன்னுடைய அண்ணியை அனுப்பிவிக்கிறேன் மேல் வருகிற 
தை மாதத்தில் முகுர்த்தம் நடப்பிவிக்கிறதற்காக தேதிமுகுர்த்தம் வைத்து 
எழுதி அனுப்புகிறேன் அதன்மேல் அதற்காக வேண்டிய சாமக்கிரையங் 
களெல்லாம் அவிடத்திலே சாக்கிரதை செய்யவேண்டியது மேல் நடக்க 
வேண்டிய எந்தக் காரியங்களும் உன் சம்மதப்படியே தவிர யாதொரு 
காரியத்துக்கும் என் சம்மதத்துக்காக பார்க்கவேண்டியதில்லை அவிடத் 
தில் நடக்கிற காரியமும் எனக்குத்தெரியும்படியாய் அப்போதைக்கப் 
போதே கவனப்பிசகன்னியில் எழுதி அனுப்பிவிக்க வேண்டியது 
வேணும் சிரஞ்சீவி பெரியோர்களுக்கு என்னுடைய வந்தனஞ் சொல் 
லவும் சிறியோர்களுக்கு என்னுடைய சிரஞ்சீவி சொல்லவும் . 

வேணும் குருநாதன்றுணை ? 
SUMMARY . - I. All well here. Blessings on you all . 
2. Write and tell us of your welfare.. 
3. Yours of September last received . 
4. Your elder sister wants to know all about the bride to be 
chosen for her elder son . She must be good -looking ,-of medium 
height ,—and well connected . You say nothing about this. 

5. If the other girl is the eighth , all good men herc advise us 
to look elsewhere . Inquire about it , and if she is so , choose any 
one you like --but not her ! 
6. I will send the clder sister before the promise is ratified . 

7. Next January is the lucky time . Make all preparations 
accordingly , and don t consider me. 

8 , Write from time to time .. 


All things needful . 
- God is our help . Lit. the Lord.giri , which admits of various interpretations .. 


CH . III. 


EASY STORIES 


CHAPTER 111 .. 


EASY STORIES . 


1. The Spendthrift and the Miser . 
ஒரு செலவுகாரன் ( 181 ) ஒரு சிக்கெனக்காரனைக் கடன் கேட்டான் ( 70 ). 
மறுபடி ( 126) நீ எப்படிக்கடன் தீர்ப்பாய் ( 128) ? என்றான். என் சம்ப 
ளத்தில் மாசம் மாசம் (month by month) சேர்த்து ( க் ) ( 77 ) கொடுப்பேன் 
( 72 ) என்றான். இதற்கு ( 4th case of இது ) முன்னே (84) தானே ( 108 ) 
நீ இப்படிச் சேர்த்து ( க் ) கொள்ளல் ( 148 ) ஆகாதா ( 268 ) ? என்றான். 
தெரியாமல் ( 120) இருந்து (60 ) விட்டேன் ( I remained , 254 ) என்றான் . 
ஆனால் (98) நான் தெரிவிக்கிறேன் ( 160 , 269 ) ; ( என் என்றால் , 9 ) கடன் 
கொடுக்க ( 41 ) மாட்டேன் ( 7 ) போ ( 27 ) ! என்றான் . பிறகு ( 125) அவன் 
பணம் (50 ) சேர்க்கத் தொடங்கினான் (63) 


2. The inattentive Listener . 
ஒரு குருக்கள் ( 19 , 15 ) தம் ( 108) சீவனுக்கு ஞானங்கள் உபதேசத்தார் ; 
உபதேசிக்கும் போது சீஷன் தன் வளையிலே நுழையப் ( 168 ) போகும் (74 ) 
எவியைப் பார்த்து , அதன் (6th case of அது ) மேலே நினைப்பாக (136 ) 
இருந்தான். குரு உபதேசித்து ஆன உடனே ( 174( 27 ) சீஷா ( ) எல் 
லாம் ( 127) நுழைந்ததா (46 ) ? என்றான் . - ஷேன் எல்லாம் நுழைந்தது 
வால் மாத்திரத் தான் நுழைய இல்லை ( 13), என்றான் . ஆதலால் ( 148) 
மூடர்களுக்குச் சொல்லுகிற ( 74 ) புத்தி இப்படி ( 25 ) இருக்கும் (72) 


3. The Shepherd and the Singer . 
ஒரு பாடகன் தெருத் திண்ணையிலே ( 131 , 23 ) உட்கார்ந்து , தலை அசைத் 
துக்கொண்டு , சங்கீதம் பாடினான் . வெகு சனம் கேட்டு இருந்தது . அப் 
போது வழியிலே போகிற ஒரு ஆட்டிடையன் ( 248 ) அங்கே நின்று ( 7 ) 
சற்று நேரம் பார்த்து (த்) தேம்பித் தேம்பி ஓயாமல் ( 120) அழுதான் (60 ) 
அங்கிருந்தவர்கள் (87 ) , ஆனந்தத்தாலே ( 139 ) அழுகிறான் என்று எண்ணி , 
என ( 314 ) அழுகிறாய் ? அழாதே ( 121 ) ! என்றார்கள் , இடையன் 
ஐயோ ( 193) ! என் மந்தையிலே ஒரு ஆட்டுக்கு இந்த வலி வந்து , 
கோணக் கோண ( 274. ( 15) ] இழுத்து , எதினாலேயும் (16 ) பிழையாமல் 


24 


A TAMIL PROSE READER 


செத்து [ ] (58 ) போச்சுது (123 ) . அது இந்த ஒரு வயது ( ப்) பிள்ளைக்கும் ! 
வந்ததே , என்று அழுகிறேன் . ஆனால் (98) இவனுக்கு உடனே சூடு 
போட்டால் ( 256, 95 ) ஒரு வேளை பிழைப்பான் என்றான் . அவர்கள் 
அவனை ( த் ) திட்டித் துரத்தினார்கள் . 


4. The Thief up the Cocoa - nut Tree. 
ஒருவனுடைய தோட்டத்தில் ( 18 ) இருந்த தென்ன மரத்திலே தேங்காய் 
திருட வேண்டி ஒரு திருடன் அதன் மேல் ஏறினான் . மரத்துக்காரன் ( 248) 
சந்தடி அறிந்து , வீட்டிலிருந்து ( 245 ) அதட்டிக் கொண்டே ( 106.4 ) ஓடி 
வருகையில் ( 144 ) , திருடன் அதை அறிந்து , மரத்தில் இறங்கி வந்தான் . 
மரக்காரன் அவனை பார்த்து ( 230 ), அடா (193 ) ! என் மரத்தின் மேல் 
ஏறினாய் ? என்றான் . - அண்ணே ! நான் கன்றாக் குட்டிக்குப் புல்லு 
பிடுங்க ஏறினேன் , என்றான் . ஆ ! தென்ன மரத்திலே புல் இருக்குமா ? 
என்றான் . இல்லாமையாலே ( 154) தான் இறங்கி வருகிறேன் ; இது தெரி 
யாதா {rio } ? என்று பரிகாசம்பண்ணிக்கொண்டு { 165) போய்விட்டான் (154). 


5. A weighty Discourse, 
ஒருவன் கடைடவீதியிலே இராமாயணம் ( 50) பிரசங்கம் பண்ணிக் கொண் 
டிருந்தான். அப்போது , ஒரு இடைச்சி தன் முட்டாள் ( 130) ஆம்பரை 
யாணக்குப் புத்தி வரும் என்று எண்ணி ஆம்புடையானைப் பார்த்து , நீ 
இராமாயணங் கேட்டு வா , என்று அனுப்பினாள் . அவன் அப்படியே வந்து , 
மாட்டாங்கோலை ( 130 ) மோவாயக்கட்டையில் , ஊன்றி( க் ) குனிந்து 
கொண்டு நின்றான் . அங்கே இருந்தவர்களில் ( 87 ) ஒரு போக்கிரி அவன 
முதுகின் மேல் எறிக் கொண்டான் . அந்த இடையன் பிரசங்கம் முடி 
யும் அளவும் ( 211 ) அப்படியே சுமந்து கொண்டிருந்து பிறகு வீட்டுக்குப் 
போனான் . அந்தப் பெண்டாட்டி இவனைப் பார்த்து ( 230 ) ராமாயணம் என் 
னமாய் ( 47 ) இருந்தது ? என்றாள்.- அடா ! அப்பா ! அது சுலுவு அல்ல 
(43) . ஒரு ஆள் சுமை இருந்தது என்றான் . அவள் என்ன ? என்று கேட்டு , 
அவன் ( 50) மூடத்தனத்துக்கு விசனப் பட்டாள் . 


6. The Blind Mers and the Elephants 
சில பிறவிக் ( 190 ) குருடர்கள் ( 29) ஓர் இடத்தில் சேர்ந்து இருந்து 
கொண்டு இருந்தார்கள் . அவர்கள் யானையைப் பார்க்க வேண்டும் என்று 
ஆசை கொண்டு ( 259 ) , ஒரு யானைப் பாகனை வேண்டிக் கொண்டார்கள் . 
அவன் யானையை நிறுத்தி , இதைப் பார்த்துப் போங்கள் என்றான் . நல்லது 
(184) என்று ஒரு குருடன் காலைத் தடவிப் பார்த்தான் . இன்னொரு 

Lil. a child of one age = one in the flower bf his age. 


CH . III. 


EASY STORIES , 


25 


கபோதி தும்பிக்கை யைத் தடவிப் பார்த்தான். இன்னம் ஓர் அந்தகன் 
காதைத் தடவிப் பார்த்தான் . மற்றைக் கண்டெரியாதவன் அதின் வாலைக் 
தடவிப்பார்த்தான் . இப்படிப் பார்த்து விட்டு ( 254), இவர்கள் அப்பறம் ( 25 ) 
போன பிறகு , ஒருத்தர்க்கு ஒருத்தர் யானையின் தன்மை பேசத் தொடங் 
கினார்கள். அப்போது காலைத் (89) தடவினவன் யானை உரல் போல் 
இருக்கிறது என்றான் . தும்பிக்கையைப் பார்த்தவன் , யானை உலக்கை 
போல் இருக்கிறது என்றான் . காதைத் தடவிக் கண்டவன் , யானை 
முறம் போல் இருக்கிறது என்றான் . வாலைத் தடவிக் கண்டவன் , காடைப் 
பம் போல் இருக்கிறது என்றான் . இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறு (92 ) 
படச் சொல்லி , ஒழியாமற் சண்டை இட்டுத் ( 253 ) திரிந்தார்கள் . 

* மனதுக்கு எட்டாத ( 120 ) கடவுளின் தன்மையைப் பல சமைய 
வாதிகளுந் தங்கட ( ன் + த்ங்கண் ( p. 22) மத நூலைக் கொண்டு 
நீச்சயிப்பது ( 88 ) இப்படியே இருக்கின்றது . 


7. The foolish Potter . 
ஒரு கிராமத்திலே ஒரு குசவன பானசட்டிகள் ( 274. 7 ) செய்து, சூளை 
(for சூளையிலே ) போட்டு , விற்றுச ( comp . 70 ), சீவனம் பண்ணிக் 
கொண்டு இருந்தான் . அவனிடத்தில் அரமனைச் ( = அரண்மனை , 248) 
சேவகர் அடிக்கடி ( 14 ) வந்து , பானைசட்டி கொடுக்கச் சொல்லித் , தொந் 
தரைசெய்து ( 165) , விலைகொடாமல் எடுத்துக்கொண்டு போவார்கள் (169 ) 
இப்படி இருக்கையில் ( 144) , ஒரு நாள் ( 233), ஒரு சேவகன் வருகிறதைக் 
கண்டு , அந்தக் குசவன் பனந்தோப்பிலே ( 131 ) போய் ( 77. note ) ஒளித்துக் 
கொண்டான் . செவகன் வீட்டில் போய்ப் பார்த்துக் , குசவன் இல்லா 
மையினாலே ( 154 ) , நாளை வரலாம் ( 103. 4 ) என்று அந்தப் பனந்தோப்பு 
வழியே ( 233 ) போனான் . இவனைக் கண்டு , குசவன் பயந்து ( 107 ) எழுந்து 
நின்று, பனைமரத்தைப் பார்க்கிறாற் போல் ( 127. 5 ) இருந்தான் . சேவகன் 
அவனை ( 236) இன்னான் என்று அறியாமல் , என்ன ( என்ன = wly = என்ன 
அடா ? ) மரத்தைப் பார்க்கிறாய் ? என்றான். இந்த ( பனை கலப்பைக்கு 
ஆகுமா ? என்று பார்க்கிறேன் , என்றான் . சேவகன் , நீ என்னடா (194 ) ! 
குசவன் (here = blockhead ) ஆக இருக்கிறாய் ; பனைமரங் கலப்பைக்கு 
ஆகுமா ? என்றான் . குசவன், நான் இங்கே இருக்கிறது உமக்கு ஆர் 
சொன்னது ? என்றான் . சேவகன் , நீ தானா ( observe the place of the 
ஆ ) குசவன் ? வா ! என்று பிடித்துக்கொண்டு போய் , விலை கொடாமற் , 
பானை சட்டிகளை அவன் தலை மேலே தானே எடுப்பித்துக் ( 160 ) கொண்டு 
போனான் . ஆதலால் , பேதைகள் வெள்ளத்திலே நின்றுந் ( 100) தாகத் 
துக்குத் தண்ணீர்க்க ( 242) அலைவார்கள் . 

| Incorrect for ஒருவருக்கு ஒருவர் = one to ( or with ) another . 


POFE , V 


E 


A TAMIL PROSE READER 


8. The Fox and his Creditor . 
மழையிலேயுங் காற்றிலேயும் அடிபட்டு (92 ) , இரண்டு மூன்று நாள் 
வரைக்கும் (11 ) இரை கிடையாமல் இருந்த ஒரு குள்ள நரி 1 பசி 
யோடு ( 239 ) - இரைக்குத் ( 242 ) தள்ளாடிக்கொண்டு வெளிப்பட்டு (92 , 263 ) 
வந்தது . வருகிற வழியிலே ஓர் ஆலமரத்தின் கீழே சில நாளைக்கு முன்னே 
ஒரு விறகு தலையன் மறந்து விட்டுப் போன ஒரு செருப்புச்சோடு மழை 
யில் நனைந்து நன்றாய் ஊறிப் பக்குவமாக இருந்தது . இந்த நரி அச்சோட் 
டைப் பார்த்துத் , தின்ன வேணும் ( வேண்டும்) என்கிற (comp . I57) 
ஆசையினாலே , இந்தச் செருப்புக்கு உடையவன் ( 185 ) இவ்விடத்தில் 
எங்கேயோ (comp. 17) இருக்கிறான் என்று நினைத்து , அய்யா ! என் 
பசிக்கு இதில் ஒன்றைத் தயை பண்ணிக் கொடுத்தால் ( if you will be so 
good as to give) ஒரு பணந்தருவேன் , என்று சொல்லியது ( 70. ). 
அப்போது கர்த்தாவானவர் ( 51 ), நல்லது அப்படியே தந்தேன் ( 269), 
என்று அசரீரியாய்ச் ( 181 , 40 ) சொன்னார் . -- அதை( க் ) கேட்டவுடனே 
[ as soon as (he ) heard ] , இந்த கரி சந்தோஷமாய் அதில் ( 245 ) ஒரு 
செருப்பைத் தின்று பசி தீர்ந்து , வருகிற போது இனி நின்றால் பணங் 
கொடுக்க ( understand அவசரம்) வரும் , என்று அதி வேகமாக நெடுந் 
( 131. 2) தூரத்திலே ஓடி , ஒரு நெருங்கிய பெரும் புதரிற் புகுந்து [ 56. (II)] 
மறைவாக உட்கார்ந்தது . சுவாமி அங்கே ஒரு மனிதனைப் போலே நின்று , 
எங்கே பணம் ? என்றார். நரி திடுக் ( 273 ) கிட்டுப ( 263), பின்னும் ஓடும் 
போது முள்ளிலுங் கல்லிலும் மரத்திலுஞ் செடியிலும் அடிபட்டு , இரத்தம் 
பெருகக் ( 169) கண்களிலுங் கால்களிலுங் காயம் பட்டுக் கால் அசங் 
தோடச் ( 169) சத்துவந் தப்பி , ஒரு செடி மறைவில் ஒளிப்பாக உட் 
கார்ந்தது . அந்த விடாக் ( 220) கடன்காரன் அங்கேயும் நின்று , எங்கே 
பணம் ? என்றான். கரி , எது பணம் ? என்றது . சுவாமி , செருப்புக் 
காக ஏற்றுக் கொண்டாயே , அந்தப் பணம் ! என்றார் . நரி, நன்றாய் 
இருந்தது ! அந்த நரிக்குக் கண் ணொள்ளையா ? கால் நொண்டியாக 
இருந்ததா ? என்றது . அப்படிக்கு (for அப்படி ) இல்லை என்றார் . ஆனால் , 
நான் அல்ல (I m not the person ) ! போ என்றது . பகவான் இதன் 
மோசத்துக்கு அதிசயித்து (163 ), மறைந்து போனார் . 


9. How to satisfy the Manes. 
முன்னாலே . இராச்சியம் ஆண்டு கொண்டிருந்த இராயன் என்பவனு 
டைய (15I . a ) தாயார் (II ) இறந்து போகிற ( 258 ) காலத்தில் மாம் 
பழத்தின் (மா + மழம் , ம் , euphonic ) மேல் ஆசையாக இருக்கிறேன் , 

| Lit. dwarf jackal. 
1 Connect பரி wே ita தள்ளாடி and வேக்க with வெளிப்பட்டு , 


CH . III . LASY STORIES 

27 
என்று சொன்னாள் . இராயன் அதை அழைப்பித்துக் கொடுப்பதற்கு (38) 
முன்னே ( 84 ) இறந்து போனாள். பிறகு சிலநாள் பொறுத்துப் பார்ப்பாரை 
அழைப்பித்து ( 160) , என் தாயார் மாம்பழத்து (248 ) ஆசையுடனே (239 ) 
இறந்து போனாள் ; அதற்கு என்ன செய்யலாம் ? என்றான். அவர்கள் , 
தங்கத்தினாலே நூறு நூறு பலத்திலே ஆயிரம் பழஞ் செய்வித்து, ஆயிரம் 
பிராமணருக்குக் கொடுத்தால் , அந்த ஆத்துமாவுக்கு அந்த ஆசை தீரும் , 
என்றார்கள் . இராயன் அப்படியே செய்வித்து , அவள் இறந்த நாளையில் 
( on the anniversary of ) தானம் பண்ணினான் . அப்போது இராயனன் 
டை (15r.d ) ஆசியக்காரனாய் ( 131 ) இருந்த தென்னால் இராம கிஷணன் 
அந்தப் பிராமணர்களை எல்லாம் ( 126 ), என் தாயாரைக் குறித்துக் ( 23 ) 
கொஞ்சம் பிரயோசனம் இப்போது செய்யக் காத்திருக்கிறேன் , தயை 
செய்ய வேண்டும் , என்று தன வீட்டிற்கு அழைத்துப் போனான் . அவர்கள் 
உள்ளே போன பிறகு தெருக் கதவைச் சாத்திப் போட்டு ( 256) , வீட்டிலே 
வரிசையாக உட்காருவித்து , அதற்கு முன்னே அடுப்பிற் காயப் போட் 
டிருந்த சூட்டுக்கோலை எடுத்துக் கொண்டு வந்து, ஐயர்களே / என் தாய் 
வலிப்பு நோயால் இறந்து போகையிற் சூட்டினால் பிழைப்பேன் என் 
றாள் . ஆனால் , சுடுவதற்கு முன்னே பரலோகத்தை அடைந்தாள் . 
யால் , அவள் சந்தோஷம் அடைய அந்தச் நட்டை நீங்கள் குளிர்ந்த 
மனதோடு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சில பேரைச் சுட்டான் . 
அவர்கள் திமிறிக் கொண்டு , ஓடி வந்து , இராயனி டத்தில் முறை இட் 
டார்கள் . இராயன் இராமகிஷ்ணனை அழைப்பித்து, என்ன செய்தாய் ? 
என்று அதட்டிக் கேட்டான் . அவன், தேவரீர் (151.6) தாயார் கேட்டதை 
இவர்களுக்குக் கொடுத்தாற்போல ( 127 ) என் தாயார் கேட்டதையுங் கொ 
டுத்து அவளுக்குச் சந்தோஷம் வரப் பண்ணுகிறேன் என்றான் . இராயன் 
அதற்கு வெட்கிச் , சும்மா இருந்து விட்டான் ( 254 ). 


ஆகை 


10. How much is plenty ? 
ஒரு செட்டி மேற்குத் தேசத்திலிருந்து பத்து மாடுகளின் மேல் 
வெல்லப் பொதிகள் ( 131. 6) ஏற்றிக் ( 160) கொண்டு வருகையில் வழியில் 
ஓர் மாடு துள்ளிப் , பொதியைக் கீழே போட்டு விட்டது . அப்போது 
அந்த வர்த்தகன் அங்கே இருந்த ஒரு மாடு மேய்க்கிற பையனை அழைத்துத் , 
தம்பி, இந்த வெல்லப் பொதியை என்னோடு கூடப் ( 17 ) பிடித்து , மாட் 
டின்மேல் எடுத்துப் போடு , பிறகு உனக்கு நிரம்ப (pronounced ரெம்ப, 171 ) 
வெல்லந் தருகிறேன் , என வேண்டிக் கொண்டான் . அந்தப் பையன் , 
நல்லது என்று அப்படியே தூக்கி விட்டான் . பிறகு அந்தச் செட்டி 
அவனுக்கு ஒரு உண்டை வெல்லங் கொடுத்தான் . பையன் , இது கொஞ் 


A very famous jester ; comp< Story 24 


28 


A TAMIL PROSE READER 


சம் ; நிரம்ப வெல்லங் கொடு என்றான் . வர்த்தகன் பின்னுங் கொஞ்சங் 
கொடுத்தான் . இதுவுங் கொஞ்சம் , நிரம்பக் கொடு என்று , எவ்வளவு 
கொடுத் ( too. 2 ) தாலும் இப்படியே சொல்லி வழக்காடிக் கொண்டிருக் 
தான் . அப்போது அங்கே வந்த ஒரு வழிப் போக்கன் ( 258 ) ஒரு உபாயம் 
பண்ணினான் , என்ன வென்றால் , ஒரு கையிலே எடுத்துக் கொண்ட 
வெல்லத்தைக் காட்டிலும் ( 196) மற்றொரு கையில் வெல்லங் கொஞ்சமாக 
எடுத்துக் கொண்டு , இரண்டு கை வெல்லத்தையுங் காட்டித், தம்பி , இதெவ் 
வளவு : இதெவ்வளவு ? சொல்லு , எனப் பையன் , அது கொஞ்சம் , 
இது நிரம்ப இருக்கிறது , என்றான் . இது நிரம்ப இருக்கிறதினா இதை 
வாங்கிக் கொண்டு போ , என்றான் . பையன் வெட்கக்தோடே அதை 
வாங்கிக் கொண்டு பேசாமற் போய் விட்டான் . 


11. Let all four come together . 
நால்வர் ( 172 ) கூடிக் கொண்டு , ஓர் ஊருக்குப் பிரயாணப் பட்டு[ ] ( 161 ) 
போகையில் , வழியில் ஓர் பண முடிப்புக் கண்டு எடுத்தார்கள் . ஆனால் , 
அதைப் பங்கிடுவதைக் குறித்து ஒருவருக் கொருவர் வழக்கு வந்து நெடு 
நேரம் பேசியுந் தீராமையால், அவ்வூரிற் கடை வைத்துக் கொண்டிருக்கும் 
ஓர் பெறுமான ( = பெரிய ) வர்த்தகனைக் கண்டு , ஓ , செட்டியாரே ! இதோ , 
தெரிகிற இந்தக் குளத்துக்குப் போய் நாங்கள் கட்டுச் சோறு சாப்பிட்டு 
வருகிறோம், மறுபடி இதை நாங்கள் நால்வரும் வந்து கேட்டாற் கொடும் , 
என்று அந்தப் பண முடிப்பை அடையாளத்துடனே அவனிடத்திற் பொ 
துக்கட்டி ( = gave in trust ) , வைத்து விட்டுக் குளத்துக்குப் போய்க் 
குளித்து முழுகி அனுட்டானம் (not common ) முடித்துப் , போசனம் 
பண்ணி ஆன ( 274. 27) வடனே அக்குளக் கரை ( 131 ) ஆல மர நிழலில் 
இளைப்பாற உட்கார்ந்து கொண்டு , தம்மில் ஒருவனை, நாங் கண்டு பேசி 
வந்த செட்டியண்டையிற் ( 251 ) போய் , ஓர் பணத்துக்கு வெற்றிலை பாக் 
குப் புகை பிலை வாங்கி வா , என்று அனுப்ப ( 169 ) , அவன், அப்படியே 
ஆகட்டும் ( 140 .. ), என்று போய்ச் , செட்டியாரே ! அந்தப் பணமுடிப் 
பைக் கொடும் என்று கேட்டான் . செட்டி அவர்கள் இல்லாமற் கொ 
டேன் ( Iro) என்றான் . ஆனால் அவர்களாற் சொல்விக்கிறேன் ( 160 ), 
பாரும் என்று அங்கிருந்தபடி (just as he stood) அவர்களை நோக்கி 
உரக்கக் கூப்பிட்டுச் , செட்டியார் நீங்கள் சொல்லாமற் கொடேன் என் 
கிறார் என்ன , அவர்கள் அட்டி சொல்லாமற் கொடுங் , கொடும் , என்று கூட் 
பிட்டுச் சொல்லச் செட்டி முடிப்பை எடுத்து அவன் கையிற் கொடுத்து 
விட்டான் . அவன் அதை வாங்கிக் கொண்டு ஒருவருக்கும் தெரியாமற் 
போய் விட்டான். பின் மூவரும் ஒரு நாழிகை வரைக்கும் அவன் வரா 


An ellipsis of the 


CH . III . 


EASY STORIES 


29 


மையாற் செட்டியிடத்துக்கு (251. 4 ) வந்து, அவன் எங்கே ? என , அவன் 
அப்போதே முடிப்பை வாங்கிக் கொண்டு வந்து விட்டானே என , ஓகோ ! 
மேரசம் பண்ணினாயே , செட்டி / காங்கள் நால்வரும் வந்து கேட்டாற் 
கொடு என்றோமே , நீ அப்படிச் செய்யாமையால் அந்த முடிப்பை ஒப் 
பிக்க வேண்டும் , என்று அந்தச் செட்டியை மடிபிடித்து இழுத்துக் கொண்டு 
அவ்வூர் நியாயாதிபதியிடத்திற் போய் , இதைச் சொல்லிக் கொண்டார்கள் . 
இதை எல்லாங் கேட்டு அறிந்த நியாயாதிபதி , நல்லது, நீங்கள் சொன்ன 
படியே நால்வரும் வந்து கேட்டாற் செட்டி அந்த முடிப்பைக் கொடுப் 
பான் , என , அதைக் கேட்டு வெட்கிப் போயினார்கள் (commonly போ 
னார்கள் ) . 


12. The way to preserve Peace is to be prepared for War. 
ஓர் அரசன் பொக்கசத்தில் அதிக பணம் இல்லாமல் இருக்கக் கண்டு , 
தன் மந்திரியைப் பார்த்து , நான் சத்துருக்களை எல்லாம் வென்று தேசங் 
களைக் கட்டிக் கொண்டேன் ; எல்லா இராசாக்களும் எனக்குக் கப்பங் 
கட்டுகிறார்கள் ; ஆதலால் இப்போது எனக்கு ஒருவரும் எதிரிகள் இல்லை , 
ஆகையால் , இந்தச் சேனைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு வீணாகச் 
செலவு பண்ணுவானேன் ( 114) ? அவர்களை எல்லாந் தள்ளிப் போட்டுப் 
பொக்கசத்தை நிரப்புவாய் , என்றான் . மந்திரி, இது நல்ல யோசனை 
அன்று , காஞ் சேனைகளைத் தள்ளின சமயம் பார்த்துப் பகையாளிகள் ( 181 } 
சண்டைக்கு வந்தால் அப்போது நமக்குக் கெடுதி வரும் ; ஆதலாற் 
சேனைகளைக் விடல் ஆகாது ( 268) , என்றான். இராசன், சேனை 
வேண்டிய போது வைத்துக் கொள்ளலாம் , பணம் மாத்திரம் இருந்தால் 
எந்தக் காரியமுங் கை கூடும் , என்றான் . மந்திரி, பணச் செலவு பண் 
ணினாலும் நமக்கு வேண்டிய போது சேனைகள் கிடைக்க மாட்டாது ( 117 ); 
அது எப்படி . என்றால் , இராத்திரி காலத்தில் - ஈகளைக் கூட்ட வேண்டும் 
என்று வெல்லங்களைக் குவித்து வைத்து , ஈகளைப் பிரார்த்தித் தாலும் அதில் 
வந்து மொய்க்குமா ? ஆதலாற் சேனைகளை இன்னுங் கூட்டி வைத்தால் 
சத்துருக்கள் பயந்து அடங்கி இருப்பார்கள் , என்றான் . அரசன் , இது 
மெய்தான் என்று மந்திரி சொற்படி நடந்தான் . 


கை 


13. The meditative Horse - keeper. 
ஓர் அரசன் தன் பட்டத்துக் குதிரை இறந்து போனதைக் குறித்துத் 
துயரப் படும் போது பிரதானி யானவன் , ஐயா ! என்னை அனுப்பினால் 
அரபி ( Arabia ) தேசத்துக்குப் போய் , நல்ல குதிரை கொண்டு வருகிறேன் 
( 269 ) என்றான் . அப்படியே அதற்கு வேண்டிய திரவியத்தைக் கொடுத்து 


A high forn , mact used by Brahmans , who pronounce it அண்ணு . அவ் + 2 = அல்ல . 


30 


A TAMIL PROSE READER 


அனுப்பினான் . அவன் தேசத்துக்குப் போய் இராசனிடத்தில் முன்னி 
ருந்த பாயிலும் ( aot common , 196 ) அதிவேகமுங் குணமும் உள்ளதாய்ப் 
பதினாயிரம் ரூபாய்க்கு ஓர் அசுவம் ( not common ) வாங்கிக் கொண்டு , 
தன் தேசத்தை நோக்கி மீண்டு ( = திரும்பி ) வருகையில் , இடைவழியில் 
ஓர் சத்திரத்தில் , இரவு ( இரா ) தங்கி இருக்கும் போது அவ்விடத் திரு 
டர்பயமுள்ள தாகையாற் குதிரைக்காரனைப் பார்த்து , இங்கே சோர பயம் 
உண்டு, ஆதலால் தூங்காமல் விழித்து இருக்க வேண்டும் ; அதற்காக 
யாதொரு பெரிய காரியத்தைக் குறித்து ஆராய்ச்சி (19 ) பண்ணிக் கொண்டி 
ருந்தாய் ஆனா (98) தூக்கம் வராது என்று உபாயமுஞ் சொல்லிக் கொ 
டுத்து விட்டுப் படுத்துக் கொண்டான் . மறுபடி பிரதானி இரண்டாக 
( 175 ) சாமத்தில் விழித்துக் கொண்டு , குதிரைக்காரா ! விழித்து இருக்கி 
றையா ( = இருக்கிறாயா ) ? வென்னா ( = என்ன ? என , ஆம் , ஐயா ! 
என்றான் . என்ன ஆலோசித்துக் கொண்டு ( விழித்திருக்கிறாய் ? என்றான் . 
இந்த வானத்தில் இவ்வளவு நட்சத்திரங்களைப் பண்ணிப் பதித்தவன் ஆர் , 
என்று ஆலோசிக்கிறேன் , என , - நல்லது , அப்படியே விழித்து இரு ! என்று 
உறங்கிப் போய் , மூன்றாஞ் சாமத்தில் அப்படியே குதிரைக் காரனைக் கூவி , 
இப்போது என்ன எண்ணுகிறாய் ? என , ஐயா ! இக்கடற் ( ல் + த் = ற்ற் ) 
றோண்டினவன் யாரோ என்றும் , அந்த மண்ணை எங்கே போட் 
டானோ ? என்றும் ஆராய்கிறேன் என , நல்லது, சாக்கிரதையாய் இரு ! 
என்று , படுத்துக் கொள்ளுகையில் , மீண்டு குதிரைக்காரனுஞ் சற்று நேரம் 
தன்னை மறந்து தூங்கி , விழித்துக் கொள்ளுதற்குள்ளே ( கொள்ளுகிறதற்கு , 94 , 
148 , 251 ) , ஓர் திருடன் அந்தக் குதிரையைக் கொண்டு போய் விட்டான் . 
பிறகு எசமானன் விழித்துக் , குதிரைக காரா ! எதைக் குறித்து நினைக் 
கிறாய் ? என்றான் . குதிரைக்காரன் ஐயா ! குதிரை தான் களவு 
போய் விட்டதே ; இருக்கிற சேனை ( properly சேணம் , commonly 
pronounced ஜீனி ) முதலிய சாமானை நீர் எடுத்துக் கொண்டு வருவீரோ, 
அல்லது ( 105 ) நானே எடுக்க வேண்டுமோ , என்று ஆலோசிக்கிறேன் , 
என்றான் . பிரதானி ஐயோ ! குதிரை போய்விட்டதா ? என்று ஓடி 
வந்து, பார்த்து, மோசம் போனேனே ( 258 ) ! எனத் துக்கித்துக் கொண்டு 
அரசனிடத்திற்குப் ( 251 ) போய் விட்டான் . 


14. Whose face is unlucky ? 
சகதிலகம் ( = ornament in the brow of the world ) என்னும் 
பட்டணத்திற்கு அரசன் ஒருநாள் அதி காலையில் எழுந்து , தன் அரமனைக் 
குப் பின்னே இருக்கும் இராச வீதியை எட்டிப் பார்த்த பொழுது , அங்கே 
கடைகளிலே சிந்திக்கிடக்கும் பண்டங்களைப் பொறுக்கிக் கொண்டிருந்த 


Because that place wis one where there was fear of robbers. 


CH . III . EASY STORIES 

31 
ஒரு சின்ன வேளாளப் பிள்ளையை அந்த அரசன் கண்டு , மறுபடி தலையை 
உள்ளே வாங்குகிற போது வாசற்படி தலையில் இடித்துக் கொஞ்சம் 
இரத்தங் கண்டது ( = peared ). இன்று நாம் உதய காலத் தெழுந்து 
( காலத்து = காலத்தில் , comp . 248. I ) இவன் முகத்தைப் பார்த்ததால் நமது 
தலையிற் காயம் பட்டு , உதிரங் ( not common ) கண்டது . இப்படியே 
நாடோறும் இவன் முகத்தை எத்தனை மனிதர் பார்ப் பார்களோ, 
அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன பொல்லாங்கு நேரிடாது ? 

ஆகை 
யால் வெகு சனவிரோதியைப் பூமியில் வைப்பது தருமம் அல்ல , 
என்று அங்கிருந்த படியே கொலையாளிகளை அழைப்பித்து , இந்தப் பைய 
னைக் கொண்டு போய் வெட்டிப் போட்டு வாருங்கள் என்றான் . அவர்கள் 
வந்து இந்தச் சிறுபிள்ளையைப் பிடித்துக் கொண்டு , உன் முகத்தில் விழித் 
ததினால் இராசாவுக்கு வாசற் படி தலையில் அடித்து உதிரங்கண்டதினால் 
உன்னைச் சிரச்சேதம் பண்ணச் சொன்னார் , வா ! என்று இழுத்தார்கள் . 
அதைக் கேட்டு இந்தப் பையன் , நான் இராசாவைக் கண்டு ஒரு வார்த்தை 
சொன்ன பிறகு வெட்டிப் போடுங்கள் , என்று அவர்களைக் கெஞ்சிக் கேட் 
டுக்கொண்டான் . அவர்கள் அதை இராசாவுக்கு அறிவித்து , அவர் ( 248 ) 
உத்தரவினால் இவனை இராசன் முன் ( 251 ) கொண்டு போய் விட்டார்கள் . 
இந்தப் பையன் இராசாவைப் பார்த்து , வணங்கி , ஓ ! மகா ராசனே ! 
இப்போ உமக்குண்டாகிய அற்ப உபத்திரம் இன்றைக்கு முதல் என் 
முகத்தில் விழித்ததினாலே சம்பவித்தது , என்று என்னை வெட்டிப் போடச் 
சொன்னீர் . தூங்கி எழுந்து முதல் உமது திருமுகத்தைப் பார்த்த எனக்கு 
இப்படித் தலை போகத் தக்க பொல்லாங்கு நேரிட்டதே ; இதற் கென்ன 
தீர்ப்பு ? என்று கேட்டுக் கொண்டு , பிறகு என் தலை கொடுக்கலாம் (ro3) 
என்று வந்தேன் , என்று சொன்னான் . அதைக்கேட்டு இராசா திடுக்கிட்டு , 
வெட்கப்பட்டு , அவனைத் தனக்குள்ளே மெச்சிக் கொண்டு , அவனைத் தன் 
அரண்மனையில் வைத்துக் கொண்டு , சகல கலையும் படிப்பித்துப், பின்பு 
தனக்கு மந்திரியாக வைத்துக் கொண்டான் . 


15. The Villagers cut off their Noses., 
ஓர் ஊரில் இருந்த முக்கறையன் ஒருவன் தன்னைப் பார்க்கும் பலரும் 
நகைக்கிறதை ஆற்றக் கூடாமல் , தனக்குள் ஓர் உபாயத்தை எண்ணிச் 
செய்த தாவது ( = did as follores ) : ஒவ்வொரு ( 177) வேளையில் , இருந் 
தாற் ( 227 ) போல் இருந்து , வானத்தை ஏறெடுத்துப் பார்த்து , லோக கர்த் 
தாவே ! உம்மைச் சிநேகிக்கிறேன் , வாழ்த்துகிறேன் , வணங்குகிறேன் . 
இப்பாவமான பிரபஞ்சத்திற் கிடந்து வருந்துகிற இந்தக் கொடியோனுக்கு 
( 184) உமது திருக் கைக் கொடுத் தருளும் (264 ) ! உமது திருமேனிப் 


| R. அற = ct. 


அறை = a regment . One whose nose is cut off . 


A TAMIL PROSE READER 


பிரகாசத்தை எதற்கு ஒப்பிடு ( 263 ) வேன் ? என்று இவ்வாறு கண்ணீர் 
ததும்ப , உடம்பு சிலிர்த்து நடுங்க , வாய் குழறிச் சொல்லிப் , பின்பு சூழ்ந்து 
விற்கிற சனங்களை நோக்கிச் (230 ), சனங்களே ! இதோ, நிற்கிற கடவுளைப் 
பாருங்களேன் ( 214 ) ! ஐயோ, வீணாக நின்று காலங்கழிக்கிறீர்களே ! 
என்று இரங்குவான் ( 269 ) . இதைச் சிலர் நம்பி , ஐயா ! எங்கள் கண் 
களுக்குஞ் சுவாமியைத் தெரிவிக்க வேண்டும் , என்று காலில் ( 145 ) வீழ்ந்து 
(for விழுந்து ) இரந்த போது மூக்கறையன் , சுவாமி எளிதில் தெரி 
வாரோ ? என்னைப் போல் மூக்கில்லாமல் (12) இருந்தாற் காணலாம் 
என்று சொல்ல , அவர்கள் அப்படி மூக்கறுத்துக் கொண்ட பிறகுஞ் சுவாமி 
தெரியாமல் , இவன் மோசஞ் செய்தான் எனத் (82) தெரிந்து , மூக்கிருக்கி 
றவர்கள் தங்களையும் நகைப்பார்களே என்று நினைத்துச் , சுவாமி எங்கள் 
கண்ணுக்கு நன்றாகத் தெரிகிறார் . கொஞ்ச நஷ்டத்தினால் எவ்வளவு ( 199 ) 
பெரிய இலாபம் பெற்றோம் ! என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் ! 
என்று சொல்லிக் கொண் ( 259 ) டார்கள் . இதை நம்பி அவ்வூரார் ( 180) 
எல்லாருஞ் சில நாளையில் மூக்கறுத்துக் கொண்டார்கள் . 

ஆதலாற் கெட்ட மார்க்கத்தில் இருக்கிற ஒருவன் மற்றவர்களையும் 
அதில் இழக்கப் பிரயாசப்படுவான் . 


16. Are you polite to me or to my fine clothes ? 
ஒரு கல்விமான் ஒரு பட்டணத்துக்குப் போனபோது அவ்விடத்திற் 
தேசாந்தரிகளுக்கு விருந்திடுகிற உதார முள்ள ஒரு வனைக் குறித்துக் 
கேள்விப் பட்டான். அதற்கு மேற் தன்னுடைய பழந துணியுடனே 
அவனடத்திற்குப் போய்க் காத்திருந்தான். அவ்வுதாரி இவனுக்கொரு 
உதவியுஞ் செய்யாதிருந்ததும் அன்றி ( 201 ) , உட்காரவும் இடங் கொடுக்க 
வில்லை . ஆதலால் அந்த எழுத்து வாசனை உள்ளவன் கலக்கப் பட்டுப் 
போய்விட்டு, மறு நாள் ஓர் சிறப்பான உடுப்பை இரவலாக வாங்கி , அதை 
உடுத்திக் கொண்டு , அங்கே மறுபடியும் போனான் . அவன் இவனைக் 
கண்டவுடனே மரியாதை பண்ணித் , தன் அருகில் உட்கார்த்தி , வார்த்தை 
சொல்லிக் கொண்டிருந்து , பின்பு வந்தவனோதி போசனத்தில் உட்கார்ந்த 
உடனே இந்தக் கல்விமான் ஒரு கவளத்தை எடுத்துத் தன் உடுப்பின் 
மேலே போட்டான் . அதை வீட்டுக்காரன் பார்த்து , நீ என் இதை இப்படிச் 
செய்தாய் ? என, அப்போது அவன் சொன்னது : நான் நேற்றுப் பழந்து 
ணிகளுடனே வந்த போது யாதொரு ( 126) சாப்பாடுங் கிடைக்க வில்லை ; 

போது நன்றாய் உடுத்திக் கொண்டு வந்த படியால் , இதோ ! நேற்றியான 
போசனங் கிடைத்தது ; ஆதலால் , இந்தச் சாப்பாடு என் துணிக்கு அல் 
லது ( 205) எனக்குப் போட்டதா ? என்று பிரதியுத்தரவு கொடுத்தான் . 
அப்போது அந்த வீட்டுக்காரன் தனக்குள்ளே வெட்கப்பட்டுப் போக்குச் 
சொல்லிக் கொண்டான் . 


CH. III. 


EASY STORIES 


33 


என்று 


17. Which is the Mother of the Child ? 
ஒருவன் இரண்டு பெண்சாதிகளைக் கலியாணம் பண்ணிக் கொண்டி 
ருந்தான் . அவன் இறந்து போகிற போது பெண்சாதிகள் இரண்டு பேர்க்கும் 
இரண்டு குழந்தைகள் இருந்து , பிறகு ஒரு குழந்தை இறந்து போச்சது ( 123) ; 
மற்றை ஒரு குழந்தையை இருவரும் பால் கொடுத்துப் பேதம் இல்லாமல் 
வளர்த்துக் கொண்டு வந்தார்கள் . அப்படி இருக்கையில் இரண்டு பெண்சா 
திகளுக்கும் விரோதம் வந்த படியினாலே அந்தப் பிள்ளையைக் குறித்து 
இரண்டு பேரும் நான் பெற்ற பிள்ளை ! நான் பெற்ற பிள்ளை ! 
சண்டை போட்டுப் பிறகு நீதிக்காரனிடத்தில் ( 6 ) போனார்கள். நீதிக் 
காரனுக்குப் பெற்றவள் இன்னாள் ( 174. 16) என்று சாட்சிகளால் இருசு 
ஆகாததினால் ஓர் உபாயஞ் செய்தான் . என்னென்றால் , அவர்களைப் 
பார்த்து , இந்தப் பிள்ளையை இரண்டாக வெட்டி உங்கள் ( = to the two 
of you ) இரண்டு பேர்க்கும் கொடுக்கிறேன் என்றான் . அப்போது ஒருத்தி , 
நல்லது என்று சம்மதித்தாள் . மற்றொருத்தி, ஐயா ! பிள்ளையை வெட் 
டாதேயும் ! எனக்கு அந்தப் பிள்ளை வேண்டாம் . அவளுக்கே இருக் 
கட்டும் (14 ), என்று அழுது நடுங்கினாள் . நீதிக்காரன் இவளே பிள் 
ளைக்குடையவள் ( 185 ) என்று தீர்ப்புப் பண்ணிப் பொய் சொன்னவளைத் 
தண்டித்தான் . 


18. The too obedient Wife. 
ஒரு மூடச் சேவகன் தன் மனைவியை நாடோறும் அடித்துக் கொண் 
டிருக்கையால் அவள் , சற்றுங் குற்றஞ் செய்யாது ( 120. 2 ), நன்மைக்கார 
ணம் இல்லாமல் ( = withont rhyne or reason ) அடிக்கிற இம்மூடனுக்கு 
நல்ல புத்தி வருவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் , 
ஒரு நாள் அவன் வழக்கப் படியே ( or வழக்கத்தின்படி according to 
custom ) அடித்தான் . அவள் நீ எதற்காக இப்படி அடிக்கிறாய் ? என்று 
கேட்க ( 169 ) அவன் , நான் ஏதாகிலும் ( 217 ) ஒன்று சொன்னபடியே செய் 
யாமையால் அடிக்கிறேன் என்றான் . அவள் , இனிமேல் நீ சொன் 
னபடியே செய்வேன் . அப்படிச் செய்யும் போது என்னை அடியாமப் 
திட்டாமற் ( ellipsis of உம் twice ) பட்சமாய் இருக்க வேண்டும் , என்று 
சத்தியம் பண்ணுவித்துக் கொண்டாள் . பின்பு ஒரு நாள் அடி ! ( 195 ) 
அடி 2 ! எங்கே போகிறாய் ? என்று அழைத்தான் . அவள் ஓடி வந்து , 
ஒரு தடியால் அவனை அடித்தாள் . அவன் , என்ன காரியஞ் செய்தாய் ? 
அடி ! எனப், பின்னும் ஒரு தரம் அவனை அடித்து , நீ சொன்னபடியே 
செய்தேன் என்றாள். மற்றொரு நாள் புருடனுக்குக் ( = புருஷன் ) கலத்திற் 

I Comp . H. 13. , p . 193 ( 8) . 

(1 ) பெண்ணே ! or ( 3 ) அடிக்கவேண்டும் . 


1 


FOPE , V 


34 


A TANIL PROSE READER 


சோறிடும் பொழுதில் அவன் , அடி ! தலை மேலே உமி ( 6) என்றான் . 
அவள் ஒரு தரம் அடித்துத்தலை மேலே எச்சிலை உமிழ்ந்தாள் . பின் னொரு 
நாள் , இந்தப்பணத்தை வீட்டுக்குள்ளே வை ( observe the two mean 
ings of வை ) என , அவள் , மூர்க்கனுடைய பணமே ! 

மூடனுடைய 
பணமே ! மடையனுடைய பணமே ! என்று வைது கொண்டிருந் 
தாள் . பின்பு அவன் , இவை எல்லாம் பார்த்து அறிந்து வெட்கப் 
பட்டுக் கோபத்தை விட்டு அவளை உபசரித்து அவள் புத்தி கேட்டு 
நடந்து கல்லவன் ஆனான் . ஆகையால் அறிவில்லாதவன் பெண்டுகளி 
டத்திலுந் தாழ்வு படுவான் . 


19. Who is responsible for the Mischief caused by the Cat ? 
நாலு பேர் பங்காகப் ( 136 ) பஞ்சுவர்த்தகம் பண்ணினார்கள் ; பஞ்சுமூட் 
டைகளை எலிகள் கடிக்காதிருக்கும் (for கடியாது ) பொருட்டு ( 157 ) 
அவர்கள் ஒரு பூனையை வளர்த்தார்கள் . வளர்க்கும் போது , அதனுடைய 
நாலு கால்களையும் ஆளுக்கு ஒவ்வொரு காலாகப் ( 136) பங்கு வைத்துக் 
கொண்டு, அவனவன் ( 1OS) தன் தன் பங்காகிய ( 130 ) காலுக்குத் தண்டை 
கொலுசு சதங்கை முதலானதுகளால் அலங்கரித்துச் சிறப்பாக வைத் 
திருந்தார்கள் . அப்படி இருக்கையில் அந்தப் பூனைக்கு ஒரு காலிலே 
காயம் பட்டது. 

அந்தக் காலுக்குச் சுதந்தரக்காரன் எண்ணெய்ச் சீலை 
சுற்ற வைத்தான் . அது அடுப்பண்டையிலே ( 151. d ) போனபோது 
அடுப்புத்தியினால் பற்றிக் கொண்டது . அதனுடனே ( அது + அன் + உடன் 
- ஏ = together with it ) அந்தப் பூனையானது ( 151 ) பஞ்சுமூட்டைகளின் 
மேல் விழுந்து ஓடிப்போகையால் அம்மூட்டைகள் பற்றிக் கொண்டு வெந்து 
போய் விட்டதுகள் (for விட்டன, 70 * ) . அதைக் கண்டு எண்ணெய்ச் சீலை 
சுற்றின கூட்டாளிகையில் ( 181 ) மற்றை மூன்று பேரும் தங்களுக்கு அந்த 
நஷ்டத்தை வாங்கிக் கொடுக்கும் ( 157 ) படியாக மரியாதை இராமனி 
டத்திலே " பிரியாது அர்ஜி கொடுத்தார்கள் . அந்த நியாயாதிபதி பிரதி - 
வாதியை அழைப்பித்து , விசாரணை செய்து , அவன் மனம் அறிந்து செய்த 
தல்லாமையினாலே து + அ , because he had not done it wilfully , 156) , 
வாதிகள் செய்த பிரியாது அநியாயம் என்று அறிந்து , அந்த வாதிகளைப் 
பார்த்து , பிரதிவாதி பூனைக்கு எண்ணெய்ச் சீலை சுற்றி வைத்த கால் காயம் 
உள்ளதாய் ( 185 ) இருக்கிற படியால் நடக்கிறதற்கு ( 94 ) உதவாதே ! 
காயமில்லாத ( 133 ) உங்கள் மூன்று பேர்களுடைய கால்களினாலே நடந்து 
போகையால் இப்படிப்பட்ட சேதம் வந்தது ; ஆகையால் , நீங்கள் மூன்று 
பேருமே பிரதிவாதியினுடைய நஷ்டத்தைக் கொடுக்க வேண்டும் என்று 
தீர்ப்புச் செய்தான். வாதிகள் மூன்று பேரும் , ( யானை தன் தலையிலே 

( J ) செல்வின் உமி ; or ( 3 ) உமிழு . ( Imp . ] 
தண்டை, கொலு , சதங்கை : names of various anklets . 
* The name of a celebrated judge : Mariyathai Riman , 


1 


- 


CH . III. 


EASY STORIES 


35 


தானே மண் போட்டுக் கொள்ளுகிறது போலத் ) தங்களுக்குத் தாங்களே 
முன் வந்ததோடு பின்னும் நஷ்டம் தேடிக் கொண்டார்கள் . திக்கற்ற 
வனுக்குத் ( 133) தெய்வமே துணை என்கிற பழமொழிப் படி அதிக விசனம் 
அடைந்த பிரதிவாதி தெய்வ சகாயத் 

யத்தினாலே தன் பட்சந் தீர்ப்பானது ( 50 ) 
கண்டு அதிகசந்தோஷத்தை அடைந்தான் . 


20. Give what you like.. 
ஒருவன் தன் மரண காலத்திலே தன்னிடத்தில் இருந்த பதினாயிரம் 
வராகன்களையும் (for வராகனை) தனக்குப் பழக்கமுள்ள ஒரு சாவகாரி 
கையில் கொடுத்து , என் புத்திரன் பெரியவன் ஆன பின்பு இந்த வராகன் 
களில் உனக்கு இஷ்டமானதைக் கொடு என்று சொன்னான் . பின்பு 
சாவகாரி அதுகளைத் தன் வீட்டிலே கொண்டு போய் வைத்திருந்தான் . 
பிள்ளை பெரியவன் ஆன பின்பு சாவகாரியிடத்திற்குப் போய்த் , தன் 
தகப்பன் கொடுத்த பொருளைக் கேட்டான் . அதற்குச் சாவகாரியானவன் , 
உன் தகப்பன் எனக்கு இஷ்டமானதை உனக்குக் கொடுக்கச் சொன்ன 
படியினாலே ( 239. 7) , எனக்கு இஷ்டமானது இந்தத் தொகைதான் என்று , 
ஆயிரம் வராகன் கொடுக்கப் போனான் . அந்தப் பிள்ளையாண்டான் , 
வேண்டாம் ! என்று விசனத்தை அடைந்து , மரியாதை இராமனிடத் 
திலே போய்ப் பிரியாது பண்ணினான். மரியாதை இராமன் சாவகா 
ரியை அழைப்பித்து விசாரித்து , அவன் வாய்ச்சொல்லைக் கொண்டே 
உனக்கு இஷ்டமானது ஒன்பதினாயிரம் வராகன் , ஆகையால் , நீ எடுத்துக் 
கொள்ள நினைத்தாய் ; அந்த ஒன்பதினாயிரம் வராகனை இந்தப் பிள்ளைக்குக் 
கொடுத்து விடு ; இந்தப் பிள்ளைக்குக் கொடுக்க நினைத்த உனக்கு இஷ்டம் 
ஆகாத ஆயிரம் வராகனை நீ எடுத்துக் கொள் , என்று தீர்ப்புப் பண்ணினான் . 
ஊரார் உடைமைமக்குப் பேயாய்ப் பறந்தாலும் வருமோ ? 
பழமொழிப் படியே சாவகாரியினுடைய அதிக ஆசை பயன் படாமற் 
போயிற்று . 


என்கிற 


21. The Man who insisted upon his Strict Rights. 
ஒரு துலுக்கனிடத்தில் ஒரு வேளாளன் தன் பிள்ளை ( 5 ) கலியாணத் 
திலே ஊர்க்கோலங் காட்ட யானை (5 ) இரவலாக வாங்கிக் கொண்டு 
வந்தான் . அந்த யானை ஊர்க்கோலம் வந்து கொண்டிருக்கும் போது 
ஆகஸ்மீகம் ஆகச் செத்துப் ( 206) போயிற்று . அந்த வேளாளன் உடனே 
துலுக்கனிடத்திற்குப் போய்த் தெய்வீகமாக உன்னுடைய யானை செத்துப் 
போச்சுது , அதற்கு விலையானாலும் பதிலாக யானை யானாலும் உனக்குக் 
கொடுக்கிறேன் என்றான் . அதற்குத் துலுக்கன் , நீ சொன்ன இரண்டுக்கும் 
1 Procession round the towi . 

1 S. without any reauran . 


36 


A TAMIL PROSE READER 


நான் சம்மதிக்கிறதில்லை , என் யானையே எனக்கு வேண்டும் என்று சொல் 
லிப், பின்பு மரியாதை இராமனிடத்திலே சொல்லிக் கொண்டான் . மரி 
யாதை இராமன் பிரதிவாதியை அழைப்பித்துக் கேட்கும் போது அவன் 
நடந்த உண்மையைச் சொன்னான் . மரியாதை இராமன் துலுக்கனைப் 
பார்த்துத் தெய்வீகமாக நேரிட்டபடியால் பதிலாக யானையாகிலும் வாங் 
கிக் கொள்ளு , அல்லது விலையானாலும் வாங்கிக் கொள் என்று பல 
விதத்திலுஞ் சமாதானஞ் சொன்னான் . அதற்கு அந்த முரட்டுத் துலுக்கன் , 
இரண்டுக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன் . அந்த யானையே எனக்கு 
வேண்டும் , வேறொன்றும் வாங்கேன் ( 10 ) என்று கடவுள் பேராலே 
அணை இட்டான் . அதைக் கேட்டு , வேளாளன் கலங்கினான் . பின்பு 
மரியாதை இராமன் ஆலோசித்து , நீங்கள் நாளையத்தினம் வாருங்கள் 
என்று அனுப்பிவிட்டு , இரகசியமாத வேளாளனை அழைப்பித்து , நாளை 
யத்தினம் நீ வரவேண்டாம் ; உன் வீட்டு நடையிலே கதவோரமாகப் பழம் 
பானைகளை அடுக்கி வைத்துக் கதவைச் சும்மா சாத்தி வைத்துக் கொண்டிரு , 
துலுக்கன் வந்தவுடனே உன்னெதிரி வரவில்லை , ஆகையால் நீ போய் 
அழைத்துக் கொண்டு வா என்று அனுப்புவிக்கிறேன் (for அனுப்புகி 
றேன்) ; அவன் அவசரமாக வந்து கதவைத் திறப்பான் , அப்போது பானைக 
ளெல்லாம் நெரிந்து போம் . பின்பு எங்கள் பெரியோர்கள் நாள் முகம் 
கொண்டு (259. ஆய்வந்த ( ஆகிவந்த = which have existed ) பானைகளை 
உடைத்துப் போட்டான் என்று அழுது , அயல்வீட்டாருடனே (239 ) கூச் 
சலிட்டுச் சொல்லிக் கொள்ளு. அதற்காக அவன் என்ன சமாதானஞ் 
சொன்னாலும் ( IOo), என்பானையே எனக்கு வேண்டும் என்று நீ வந்து பிரியாது 
பண்ணிக் கொள் என்று சொல்லி அனுப்பி விட்டான் . மறுநாள் அந்தப் 
படியே ( 199 ) நடந்த பின்பு வேளாளன் வந்து , வெகு காலமாக ஆய் வந்த 
என் பானைகளை உடைத்துப் போட்டான் , என் பானைகளே எனக்கு 
வேண்டும் என்றான் , மரியாதை இராமன் அந்தத் துலுக்கனைப் பார்த்து , 

இதற்கு என்ன சொல்லுகிறாய் ? என்றான். அதற்குத் துலுக்கன் , 
யானைக்கும் ( 4 ) பானைக்கும் சரியாய்ப் போச்சுது ; போ ! என்றான் . 
கனழடன் கைப்பொருள் இழப்பான் என்கிறதைத் (8 ) துலுக்கனிடத் 
திலே காட்டினான் . 


22. The First Trial of the Rival Ministers. 
ஒரு நாள் இராயர் (50 ) பெண்சாதி அப்பாஜி 1 (50 ) உத்தியோகத்திற்கு 
மற்றொருவனைக் கொண்டு வந்து விட்டு , இராயருக்குச் சிபாரிசு செய்தாள் . 
இராயர் அப்பாஜி வல்லமை இவனுக் குண்டா ? என்று கேட்டார் . 
அதற்கு அவள் அதிகமாகவே ( 104 ) இருக்கலாம் என்று நினைக்கிறேன் 


I A celebrated minister . 


CH . III . 


EASY STORIES 


37 


என்றாள் . ஆனால் ( 99 ) பரீட்சை செய்வோம் , என்று சொல்லி , அவனுக் 
குப் போகும் படியாக உத்தரவ கொடுத்தார் . பின்பு ஒரு நாள் இராத்திரி 
அந்தப்புரத்திலே இராயர் குழந்தை அவர் மார்பிலும் முகத்திலும் காறி 
உமிழ்ந்து , கால்களால் உதைத்து, விளையாடிக் கொண்டிருந்தது . சூரியோ 
தயம் ஆன பின்பு இராயர் அப்பாஜி . உத்தியோகத்திற்கு வந்த மனுஷனை 
அழைப்பித்து , அவனைப் பார்த்து , இராத்திரி ஒருவன் வந்து என் முகத் 
திலும் மார்பிலும் காறி உமிழ்ந்து , காலால் உதைத்தான் . அவனுக்கு என்ன 
செய்யலாம் ? என்றார் . அவன் , உலகத்துக்கு எல்லாம் தலைவன் ஆயிருக் 
கிற உங்களை இப்படி அலட்சியம் செய்தவன் வாயில் ஈயத்தை உருக்கி 
வார்த்துக் , கால்களை வெட்டி விட வேண்டும் என்றான் . அவனை அப் 
புறம் போகச் சொல்லி , அப்பாஜியை அழைப்பித்து , முன் அவனைக் 
கேட்ட படியே கேட்டார் . அதற்கு அப்பாஜி , உங்களை உதைத்த பாதம் 
எதுவோ ( 217 ) , அதற்குப் பொற் சதங்கையும் தண்டையும் ( comp . p . 34 ) 
போட்டு , உங்கள் மேலே உமிழ்ந்த வாய் எதுவோ அதனை முத்தம் இட்டுக் 
கொள்ள வேண்டும் என்றான் . அதன் பின்பு இராயர் , நீ சிபாரிசு செய்த 
மனுடினை அப்பாஜியிலும் ( 196 ) வல்லவன் என்று புகழ்ந்தாயே . இவ்வி 
ருவர் விவேகத்தையும் பார்த்தாயா ? என்று கேட்டார் . அதற்கு அவள் 
ஒரு பரீட்சையிலே தானே எப்படி நிச்சயிக்கலாம் ? என்றாள் . 


23. The Three Images. 
டில்லி பாச்சா அப்பாஜி வல்லமையை அறிதற் ( 157) பொருட்டு, ஒரே 
மாதிரியான மூன்று விக்கிரகங்களையும் , இவைகளிலே எதைப் போலிருக் 
கிறவன் உத்தமன் , எதைப் போலிருக்கிறவன் மத்திமன் , எதைப் போலிருக் 
( 277 ) கிறவன் அதமன் , என்று பரீட்சித்து , அந்தந்த விக்கிரகத்தின் மேலே 
எழுதி அனுப்புகிறது , என்று எழுதிய ஒரு தாக்கிதையும் இராயருக்கு 
அனுப்பினான் ; இராயர் அந்த நிருபத்தை வாசித்துப் பார்த்துச் சபையாருக் 
கெல்லாம் அந்த விக்கிரகங்களைக் காண்பித்துக் குணாகுணங்களைச் சோ 
திக்கச் சொன்னார் . மூன்றும் ஒரே மாதிரியாக இருக்கிற படியால் அவை 
களிற் பேதங் கண்டு பிடிக்க மாட்டாமல் மயங்கினார்கள் . அப்பாஜி அந்த 
விக்கிரகங்களுடைய கரசரணாதி ( காம் + சாணம் + ஆகி , a Sans . comp . ) 
அவயவங்களை எல்லாம் உற்றுப் பார்த்தும் , காதுகளிலே சிறு துளைகள் 
இருக்கிறதை அறிந்து , மெல்லிய ஈர்க்கை அத்துளைகளில் நுழைத்துப் பார்த் 
தான் . நுழைத்துப் பார்க்கும் அளவில் 4 , ஒன்றுக்கு வாய் வழியாகப் புறப் 
பட்டது ; மற்றொன்றுக்கு மற்றொரு காதின் வழியாகப் புறப்பட்டது ; 


i S. dishonar . 1 The / edislih of Ielhi . 
3 A rather (lisdainful imperative = அனுப்பவேண்டும். 
11.it , in the measxrt of - when . 


38 

A TAMIL PROSE READER 
வேறொன்றுக்கு வெளிப் படாமல் உள்ளே போய் விட்டது . உள்ளே 
போய் விட்டதைப் போலக் கேட்ட சமாசாரத்தை உள் அடக்குகிறவன் 
உத்தமன் என்றும் , மற்றொரு காதின் வழியாகச் சென்றதை போலத் தான் 
கேட்ட செய்தியை மற்றொரு காதின் வழியாகச் செலுத்துகிறவன் 
மத்திமன் என்றும் , வாயின் வழியாகப் புறப்பட்டதைப் போலத் தான் 
கேட்ட சங்கதியை அடக்காம : வெளியிலே கொட்டி விடுகிறவன் அத 
மன் என்றும் நிச்சயித்து , அந்தப்படியே அந்தந்தப் பதுமைகளுக்கு மேல் 
எழுதி அனுப்பிவிடச் சொன்னான் . இராயர் அதிக சந்தோஷத்தை 
அடைந்து, பாச்சா விடத்திற்கு அனுப்பி விட்டார் . 


24. How Rāma Kishnan became a Court Fester.. 
வட தேசத்திலே தென்னலு என்கிற ஊரிலே இராமன் என்று ஒரு 
பிராமணப் பிள்ளை பிறந்திருந்தான். அவனை ஒரு நாள் வீதியிலே கண்ட 
ஒரு சன்னியாசி இவனுடைய ரூபத்தையும் குணாதிசயத்தையுங் ( = குணம் 
+ அதிசயம் , a Sars . comp. = his marvellous qualities ) கண்டு , ஒரு 
மந்திரத்தை உபதேசம் பண்ணி , இந்த மந்திரத்தை மூன்று கோடி " ஒரு 
ராத்திரியில் காளி கோவிலிலே போய்ச் செபித்தாய் ஆனால் , காளி ஆயிரம் 
முகத்துடனே உனக்குப் பிரத்தியட்சம் ஆவாள் . அப்போது நீ அவளைக் 
கண்டு , அஞ்சாமலிருந்து , வேண்டிய வரங்களைப் பெற்றுக் கொள் என்றார் . 
இராமன் நல்ல வேளை பார்த்துக் கொண்டு , தன்னார்ப் புறத்தில் இருக்கிற 
காளி கோவிலுக்குள்ளே போய் விதிப்படி அந்த மந்திரத்தைச் செபம் 
பண்ணினான் . பத்திரகாளி ஆனவள ஆயிரம் முகமும் இரண்டு கையுமாகப் 
( an ellipsis 01 உடையவள் ) பெரிய ரூபத்தை எடுத்துக் கொண்டு 
பிரசன்னம் ஆனாள் . அப்போது மிகுந்த தயிரியம் உடையவனாகி அந்த 
இராமன் அவள் அகோர ரூபத்தைப் பார்த்து , அஞ்சாமல் நகை செய்தான் . 
காளி , ஏண்டா (for என் அடா ) ! நகைக்கிறாய் என்று கேட்டாள் . கேட் 

தற்கு இராமன் , அம்மா எங்களுக்கு ஒரு மூக்குக்கு இரண்டு கைகள் 
இருந்தும் சலதோஷங் கண்டால் சீந்துகிறது வருத்தமாயிருக்கிறது ; ஆயிரம் 
முகம் இருக்கிறபடியால் ஒரு வேளை ஜலதோஷங் கண்டால் இரண்டு 
கையினாலே இந்த ஆயிரம் மூக்குகளையும் எப்படிச் சீந்துவாய் ? என்றான். 
அதற்குப் பத்திரகாளி, அடா / பையா ! நீ என்னைப் பார்த்து விகடம் 
பண்ணின படியால் நீ இன்று முதலாக விகடகவியாகப் போகக் 
கடவாய் என்றாள் . 

நல்ல வரங் கொடுத்தாய் , அப்படிப் 
பார்த்தாலும் விகடகவி 2 தான், இப்படிப் பார்த்தாலும் விகடகவி தான் 
என்றான் . அதைக் கேட்டு , இரக்கம் வந்து , உன்னுடைய உபசரணைக்கு 


1 Threc Köşi of these mantras. 

விகடகவி reads the same both ways . Lit. a singer of parodies : rhyming puaster . 


CH . III . 


EASY STORIES 


39 


இராச சபை மெச்சும் படியான ( = such as will praise ) விகடகவியாய் 
இருக்கக் கடவாய் (14 ) என்று மறைந்து போய் விட்டாள் . அது முதல் 
விகடம் பண்ணுகிறதிலே வெகு சமர்த்தனாகி, இராயரிடத்திலே போய்ச் 
சேர்ந்து , ஜீவனம் (written சீவனம் ) பண்ணிக் கொண்டிருந்தான் . 


25. You can t make a Barber a Brāhman .. 
ஒரு நாள் இராயர் உதயமாகி நாலு நாழிகை வரைக்கும் நித்திரை 
செய்து கொண்டிருந்தார் . அன்றைக்குச் சவரம் பண்ணிக் கொள்ளுகிற 
தினம் , ஆகையால் அம்பட்டன வந்து பார்த்து , நித்திரைபங்கம் வா ஒட் 
டாமல் , படுக்கையிலே தானே மெதுவாகச் சவரம் பண்ணி விட்டுப் 
போனான் . இராயர் நித்திரை தெளிந்த பிற்பாடு எழுந்து , நிலைக்கண்ணா 
டியைப் பார்த்தார் . சவரம் வெகு நேத்தியாகச் செய்திருக்கிறது (ellipsis 
of என்று , ஆக ) தெரிந்தது , அதனாலே மிகவுஞ் சந்தோஷம் அடைந்து 
அம்பட்டனை அழைத்து , உனக்கு என்ன வேண்டும் ? என்றார் . சுவாமி , 
என்னைப் பிராமணன் ஆக்க வேண்டும் என்றான் . பிராமணர்களை எல் 
லாம் அழைப்பித்து , ஆறு மாதத்திற்குள்ளே இந்த அம்பட்டனைப் பிராமணன் 
ஆக்கிப் பந்தியிலே வைத்துக் கொண்டு சாப்பிடாமற் போனால் உங்களுக்கு 
விட்டிருக்கிற மானியங்களை எல்லாம் ஜப்தி செய்து விடுவேன் என்றான் . 
பிராமணர்கள் எல்லாம் விசனப்பட்டுக் கொண்டு , வெளிக்கு நல்லதென்று 
அழைத்துக் கொண்டு போய் , நித்தியமும் மூன்று காலம் ஸ்நானம் பண் 
ணுவித்து , நித்தியாக்கினி (p . 23. V , அ + அ ) , சந்தியாவந்தனம் , செபத 
பங்கள் முதலாகிய சமஸ்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டு வருகையில் , 
ஆறாவது மாசக் கடைசியில் இராயர் பிராமணர்களுடைய பந்தியில் அம் 
பட்டன் கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறதைப் பார்க்க வேண்டும் என்று , அக் 
கிராரத்துக்குப் போகும் போது , அந்தப் பிராமணர்கள் தென்னாலு இராமனி 
டத்தே போய் அழுதார்கள் . அதற்கு , நீங்கள் அஞ்ச வேண்டாம் , மான் 
உபாயஞ் செய்து தப்புவிக்கிறேன் என்று , இராயருக்கு முன்னே தென் 
னாலு இராமன் ஒரு கறுப்பு நாயின் கழுத்திலே கயிற்றைக் கட்டி , இழுத்துக் 
கொண்டு போய் , அக்கிராரத்தின் சமீபத்தில் இருக்கிற ஒரு குளக் கரையில் 
ஓமகுண்டம் போட்டு , நாலு பேர் பிராமணர்களை வைத்து , ஒமம் பண்ணச் 
சொல்லித் தான் கொண்டு வந்த நாயை முழுகப் படுத்தி அதுவாள் ( 173 ) 
வாளென்று கத்த , அதை இழுத்துக் கொண்டு ஓமகுண்டத்தைச் சுற்றிச் 
சுற்றி வந்து, மறுபடியும் நாயை இழுத்துக் கொண்டு போய் முழுகப் படுத்தி , 
ஓமகுண்டத்தைப் பிரதட்சணம் செய்வித்தான் . இப்படியாகச் செய்து 
கொண்டிருக்கையில் இராயர் வந்து , இந்த நாயை ( to this clog ) என் 
இப்படிச் செய்கிறாய் ? என்று கேட்டார் . தென்னாலு இராமன் , இந்தக் 


A pit for a sacrifice . 


40 


A TAMIL PROSE READER 


கறுப்பு நாயை வெள்ளை நாய் ஆக்கப் போகிறேன் என்றான் . இராயர் 
அடா ! பித்தனே ! எங்கே ( 117 ) ஆகிலும் கறுப்பு நாய் வெள்ளை நாய் 
ஆகுமா ? ஆக மாட்டாது , என்றார் . அதற்குத் தென்னாலு இராமன் : அம் 
பட்டன் பிராமணனாகிற போது கறுப்பு நாய் வெள்ளை நாய் ஆகிறது ஆச் 
சரியமா ? என்றான் . அதைக் கேட்டவுடனே இராயர் சரிதான், யோசனை 
பண்ணாமற் சொன்னோம் என்று மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு , அக் 
கிராரத்துக்குப் போகாமல் அரண்மனைக்கு வந்து, அம்பட்டனை அழைப் 
பித்து , வேறொரு விதத்தில் சமாதானம் பண்ணி அனுப்பிவிட்டார் . அதைக் 
கேட்டுப் பிராமணர்கள் எல்லாஞ் சந்தோஷித்தார்கள் . 


26. Who will take care of any Family ? 


தென்னாலு இராமன் ஒரு நாள் மிகவும் விசனமாக இருக்கிறதை இராயர் 
தெரிந்து கொண்டு , நீ என் துக்கிக்கிறாய் ? உனக்கு என்ன குறைபாடு ? 
என்றார் . அப்போது தென்னாலு இராமன் ஐயா ! சோதிஷர்கள் 1 என்னை 
இரண்டொரு ( = one or two ) மாதத்தில் இறந்து போவாய் என்கிறார்கள் . 
ஆனால் , இறப்பைக் குறித்து யாதொன்றும் நான் சிந்திக்க வில்லை , என 

எனக்குப் 
பிறகாலத்தில் என் குடும்பத்தை என்னைப் போல் ஆதரிப்பார் ( = ஆகரிப்ப 
வர்கள் , 88 ) ஒருவரும் இல்லையே ! என்று கிலேசப் படுகிறேன் என்றான் . 
இராயர் , அதைக் குறித்து எவ்வளவும் நீ அஞ்சாதே உன்னிலும் தின் 
மடங்கு அதிகமாக உன் சமுசாரத்தைக் காப்பாற்றுவேன் . எனக்கு இது 
ஒரு பெரிதா ( = பெரிய காரியமா) ? என்று நம்பிக்கையாகச் சொல்லினார் 
( = சொன்னார் ). பின்பு தென்னாலு இராமன் அன்று முதலாக வர வர 
நோய் அதிகரிக்கிறாப் போல் பாசாங்கு பண்ணிக் கொண்டிருந்து , ஒரு 
நாள் இறந்து போனதாக ( 16) எல்லாரும் நம்பும் படி ஏதோ ஒரு ( = some 
thang or other) உபாயம் பண்ணித தன் பேட்டி யிலருந்த பணங்களை 
யும் ஆபரணங்களையும் பாத்திரங்களையும் வேறே ஓரிடத்தில் வைத்து , அதில் 
தான் புகுந்து கொண்டிருந்தான் . இவன் இறந்தான் என்ற செய்கி இராயர் 
கேட்ட மாத்திரத்தில் தென்னால் இராமனிடத்தில் திரவியம் அதிகமாய் 
இருக்கிறதென்று கேள்விப் பட்டபடியினால் அப்போதே சில சேவகர்களை 
அனுப்பி , அவன் வீட்டுப் பணப்பெட்டியைச் சீக்கிரத்தில் எடுத்து வரச் 
சொல்லிக் கட்டளை இட்டார் . அவர்கள் அவ்வாறே அதைத் தன் அரண் 
மனையிற் கொண்டு வந்த மாத்திரத்தில் (மாத்திரம் = a moment ; as soon 
as ) ஆசையோடு அப்பெட்டியைத் திறந்து பார்க்கையில் தென்னாலு இரா 
மனைப் பார்த்து , ஒகோ / நீ செத்துப் போனாய் என்றார்களே ! என்றார் . 
அவன் , உங்களை நம்பிச்சாகலாமா ? நீர் தானா என் குடும்பத்தைக் சாப் 
பாற்றுகிறவர் ? என்றான் . இராயர் வெட்கிப் பேசாமல் இருந்து விட்டார் . 


Astrologers .. 


CH . III . 


EASY STORIES 


4r 


27. Whose Horse is it ? 
ஒரு கிராமாதிபதியினுடைய (p. 23.V , அ + அ ) குதிரையைச் சமீபத்தில் 
இருக்கிற ஒரு பாளையக்காரன் திருடிக் கொண்டு போய் வாலைக் கத்தரித் 
துப் போட்டுத் தன் வீட்டிலே வைத்துக் கொண்டான் . கிராமாதிபதி 
போகடி பிடித்து இராசாவினிடத்திலே போய்ப் பிரியாது செய்தான். 
இராசா அது உன்னுது (vulg . for உன்னுடையது , உனது) தான் என்ப 
தற்குச் சாட்சி உண்டா ? என்றார். என் கிராமத்தில் கடைக்காரகோ 
மட்டி இருக்கிறான், என்றான் . பாளையக்காரனை அழைத்து விசாரணை 
செய்ய அதுதன் குதிரையே என்றும் , தனக்கும் பிரதிவாதியின் சாட்சியே 
சாட்சி என்றுஞ் சொன்னான் . அரசன் கோமட்டியையும் குதிரையையும் 
அழைப்பித்துக் கோமட்டியைப் பார்த்து, இது கிராமாதிபதி குதிரையா ? 
பாளையக்காரன் குதிரையா ? என்று கேட்டார். கோமட்டி கிராமத் 
தானுது ( = கிராமத்தானது of , or belonging to the villager ) என்று மெய் 
சொன்னால் தன் வீடு கொள்ளை போம் என்றும் , பாளையக்காரனுது என்று 
சொன்னால் கிராமத்தை விட்டு ஓடிப்போக வேண்டியதல்லாமலும் அந்தப் 
பொய் வெளிப்பட்டால் தண்டனை கிடைக்கும் என்றும் , சற்று நேரம் 
ஆலோசித்து , இரண்டு பேருக்கும் அனுகூலம் போலே தோன்றும் படியா 
கவும் , உண்மை வெளிப்படும் படியாகவும் , உயாயந் தெரிந்து கொண்டு , 
இராசாவைப் பார்த்து , சுவாமி ! இந்தக் குதிரையை முன்னே பார்த்தால் 
கிராமத்தான் குதிரை போலவும்,, பின்னே பார்த்தால் பாளையக்காரன் 
குதிரை போலவுந் தோன்றுகின்றது என்றான் . இராசா மிகுந்த புத்தி 
சாலியான படியால் , அவன் உபாயமாகச் சொல்லி , அதற்கு முன்னே 
யென்றதால் , திருடி வருவதற்கு முன்னே என்றும் , முகம் பழைய படி 
இருக்கிற தென்றும் , பின்னே என்றதனால் திருடி வந்த பின்னே என்றும் 
வால் நூதனமாகக் கத்தரிக்கப்பட்ட தென்றும் , பொருள் கொண்டு அந்தக் 
கோமட்டி புத்தியை மெச்சிக் கொண்டு கிராமத்தான் பட்சம் தீர்ப்புச் 
செய்தான் . 

28. A Modest Request.. 
நித்திய தரித்திரனாகியும் பிறவிக் குருடனாகியுங் கலியாணம் இல்லாதவ 
னாகியும் இருந்த ஒரு கோமட்டி ஒரு தெய்வத்தைக் குறித்து நெடுநாளாகத் 
தபசு செய்தான் . அந்தத் தெய்வம் ஆனது ( 51 ) இவன் கோமட்டி ஆகையால் 
எத்தனை வரங்களைக் கேட்பானோ, என்று யோசனை செய்து, இவனை 
முன்னுதாகத் திட்டம் பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து , ஓய் 
கோமட்டி ! உன் தபசுக்காக மிகவுஞ் சந்தோஷப்பட்டேன் . உனக்கு 
வேண்டிய எதாவது ஒரு வரங் கேளு, அதிகமாகக் கேட்டால் கொடுக்க 

| போகடிபிடி colloquially = Inke lofight. 


A TAMIL PROSE READER 


மாட்டேன் என்று சொல்லிற்று . கோமட்டி நான் அநேக வரங்களை 
லாங்கலாம் என்றிருந்தேன் . சுவாமி இப்படிச் சொல்லி விட்டாரே ( 263) ! 
இதற்கு என்ன செய்வது ? என்று ஆலோசித்துத் தெய்வத்தைப் பார்த்து, 
என் ஆண்டவனே ! உம்முடைய திருவுள்ளத்தின் படியே கேட்கிறேன் , 
என் பேரனுக்குப் பேரன் ஏழு நிலை மாடத்தில் இருந்து, பொன்கலத்திலே 
பாலும் அனனமுமாகச சாப்பிட என் கண் களிக்கப் பார்த்து விட்டுச் 
சாகும் படியாக இந்த ஒரு வரம் மாத்திரம் அனுக்கிரகம் பண்ணினால் 
போதும் , என்று கேட்டான் . இப்படி இவன் கேட்டதிலே சம்பத்தும் 
புத்திர பௌத்திர பாக்கியங்களும் (151. ) பூரண ஆயிசும் மேலான வீடும் நேத் 
திரமும் என்கிற இவை முதலாகிய சமஸ்த வரங்களும் அடங்கி இருக்கையி 
னாலே தெய்வம் அவன் யுக்திக்காகச் சந்தோஷத்தை அடைந்து, அப்படியே 
கொடுத்து அருள்செய்தது . 


29. The Meddlesome Donkey.. 
ஒரு பெருங் ( I3I.e ) கிராமத்துப் புடவைகள் வெளுக்கும் வண்ணான் அவ்வு 
டைமைகளைச் சுமக்கிறதற்கு ஒரு கழுதையையுந்தன் வீட்டுக்குக் காவலாக 
ஒரு நாயையும் வைத்திருந்தான் . இப்படி இருக்குங் காலத்தில் ஒரு நாள் 
இரவில் நல்ல கருக்கலிலே ஆறு பேர் திருடர் அவன் வீட்டில் கன்னம் 

வந்தார்கள் . அப்பொழுது அங்கிருந்த நாய் குலையாமல் சும்மா 
இருந்தது . கழுதையானது , நாயே ! நீ என் சும்மா இருக்கிறாய் ? நம் 
முடைய எசமானன் ( = யசமானன்) வீட்டில் திருடுகிறதற்குக் கள்ளர் 
வந்து உள்ளே பதுங்கி இருக்கிறார்களே ! நம்முடைய வசத்தில் இருக்கிற 
விலையேறப்பெற்ற ஆடைகளெல்லாம் போய் விட்டால் எசமான் நொந்து 
போவான் , என்றது . அதற்கு அந்த நாயானது , கழுதையே ! இப்படி 
இவர்கள் அனேகம் முறை திருடவந்தார்கள் . அப்பொழுது நான் குலைத் 
துக் குலைத்து எசமானனை எழுப்பி விட்டேன் . கள்ளர் ஓடிப்போனார்களே . 
அதை நீயும் அறிவாயே . அந்த நன்றி அறிகிற குணம் நம்முடைய எசமா 
னனிடத்தில் இல்லை . ஆதலால் , அவர்கள் புகுந்து திருடிக் கொண்டு 
போனால் போகட்டும் , நமக்கு நிமித்தியம் இல்லை ( = it s no concern of 
ours ), என்று நாய் சொல்லிற்று . இந்த முறை தான் ஆகிலும் கூப்பிட்டுத் 

எசமானனை எழுப்பி விடுவோம் என்று, கழுதை இடிமுழக்கம் 
போலக் கதறிக் கூப்பிடத் தொடங்கிற்று . திருடர் அப்புறம் பதுங்கி இருந் 
தார்கள் . 

வண்ணான் அவ்விரைச்சல் பொறுக்க மாட்டாமல் எழுந்தோடி , 
வந்து , கொழுத்த கழுதையே என்று வைது, தடியால் இடுப்பு ஒடிய 
அடித்து விட்டு , கோபத்துடனே படுத்துக் கொண்டான் . திருடர் மீண்டு 
உள்ளே வந்து புகுந்து , துணி மணிகளை எல்லாம் வாரிக் கட்டிக் கொண்டு 
போய் விட்டார்கள் . பார்த்திருந்த நாய் கழுதையைப் பார்த்து , நான் 

விலை + ஏற + பெற்ற = high - priced , valuable . 


சன் 


CH . III , 


EASY STORIES 


43 


சொல்லியுங் கேளாமற் போனாயே ! நீ செய்த நன்றிக்கு நம் ஆண்டவன் 
செய்த நன்றியைக் கண்டாயே ! ஆகிலும் நான் செய்யும் வேலையை 
நீ செய்ததால் இப்படி வந்தது . ஆதலால் , அவன் அவன் (of each ) வே 
லையை அவனவனே செய்ய வேண்டும் . ஒருவன் செய்கிற வேலையை 
ஒருவன் செய்தால் இப்படியே வந்து நேரும் என்றது . 


30. A Good Maxim cleaply bought. 
ஒருவன் ஆய்ந்து பாராதான் ( = பாராதவன் , 121 . 5 ) காரியஞ் சாந்து 
யாந்தரும் என்கிற வாக்கியத்தை ஒரு நறுக்கிலே எழுதி வைத்துக் கொண்டு 
ஒரு பெரிய பட்டணத்திலே இது ஆயிரம் வராகன் என்று தெருத்தோறும் விலை 
கூறித் திரிந்தான் . பெரிய யுத்தத்துக்குப் போக எத்தனமாய் இருந்த ஒரு 
ராஜகுமாரன் , இதன் பலனை அறிவோம் என்று , ஆயிரம் வராகன் கொடுத்து , 
அந்த நறுக்கை வாங்கித் , தன படுக்கை வீட்டிலே தூக்கிட்டி (263 ) ருக்கிற 
கட்டாரியை உருவி அந்த உறைக்குள்ளே போட்டுக் , கட்டாரியைச் சொ 
ருகி முன்னிருந்த படியே தூக்கிட்டுப் போட்டுத், தான் நெடுந் தூரத்திலே 
யுத்தத்துக்குப் போய்ப் பதிறுை வருஷம் யுத்தம் பண்ணி வெற்றி கொண்டு 
தன் வீட்டிற்கு வந்து , தான் போன போது பிள்ளை உண்டாய் இருந்த தன் 
பெண்சாதி பெற்ற பிள்ளைக்குப் பதினாறு வயதாச்சுது : அந்தப் பிள்ளையும் 
அவளுமாகக் (136 ) கட்டிலின் மேலே படுத்துக்கொண்டிருந்தார்கள் . அதைப் 
பார்த்துத் தன் பெண்சாதி சோரபுருஷனை வைத்துக் கொண்டிருக்கிறதாக 
நினைத்து , இரண்டு பேரையுங் குத்திப் போடுகிறதற்கு முன் தூக்கிட்டிருந்த 
கட்டாரியை உருவினான். அப்போது அதற்குள்ளிருந்த சீட்டு கீழே விழுந் 

அதை எடுத்து , ஆய்ந்து பாராதான் காரியம் சாந்துயரந் தரும் 
என்றிருக்கிறதைப் பார்த்துக் கோபம் அடங்கி , இது ( 274. 21 ) காரியத்தைப் 
பொறுத்து ஆய்ந்து பார்ப்போம் என்று விசாரித்துத் தன் பெண்சாதி பக்கத் 
திலே படுத்திருந்தவன் தன் புத்திரன் என்று அறிந்து , என் அருமைப்பிள் 
ளையையும் பெண்சாதியையும் வீணாகக் கொல்ல நினைத்தது இந்தக் கட்டு 
வாக்கியத்தினாலே அல்லவா தப்பியது என்று அளவற்ற சந்தோஷத்தை 
அடைந்து , இந்தச் சீட்டுக்கு நான் கொடுத்தது தகுதியான விலை அல்ல , 
இன்னம் அதிகமாகக் கொடுக்கலாம் , என்று மெச்சினான் . 


31 , The Old Man who could please no one.. 
குதிரையைப் படைத்த ஒரு கிழவன் தான் ஏறிக் கொண்டு பன்னிரண்டு 
வயதுடைய தன் பிள்ளையை நடத்திக் கொண்டு போனான். அது கண்ட 
வர்கள் இவன் மகா பாவி , அறியாத பிள்ளையை நடத்திக் கொண்டு தான் 
குதிரை ஏறிக் கொண்டு போகிறான் , என்றார்கள் . தான் குதிரை விட்டி 

| Aslip of palm -leaf. 


4 


A TAMIL PROSE READER 


றங்கிப் பிள்ளையை ஏற்றிக் கொண்டு போனான் . அது கண்டவர்கள் தன் 
ளாத கிழவன் அல்லவோ குதிரை மேல் ஏற வேண்டும் ? ஓடி வரத் தக்க 
பையனை ஏற்றிக் கொண்டு தான் நடந்து போகிறானே ! இதென்ன அநி 
யாயம் ! என்றார்கள் . பிற்பாடு தானும் ஏறிக் கொண்டு பிள்ளையையும் 
ஏற்றிக் கொண்டு போனான் . அது கண்டவர்கள் இது இவரது சொந்தக் 
குதிரையே அல்ல . அதினாலே தான் எப்படி ஆகிலும் போகட்டும் என்று 
இரண்டு பேராக ஏறிக் கொல்லுகிறார்கள் , என்றார்கள் . பின்பு தாங்கள் 
ரண்டு பேரும் இறங்கிக் குதிரையை நடத்திக் கொண்டு போனார்கள் . 
அது கண்டவர்கள் இவர்கள் குதிரை எப்போதும் ஏறி வாழ்ந்தவர்கள் 
அல்ல , என்றார்கள் . அப்புறம் குதிரையினுடைய நாலு காலையுங் கட்டித் 
தண்டு போட்டு எடுத்துக் கொண்டு போனார்கள் . அது கண்டவர்கள் இது 
வரைக்கும் குதிரை மனுஷனை எடுக்கிறது அறிவோம் , மனுஷர் குதிரையை 
எடுத்துக் கொண்டு போகிறது ஆச்சரியம் என்று கூக்குரலிட்டுச் சிரித் 
தார்கள். அவைகளைக் கேட்டுக் குதிரைக்காரன் ஒரு விதத்துக்காவது சம் 
மதியாத படியினாலே உலகம் பலவிதம் என்று சொல்லிப் பின்பு தன் 
மனதின் படியே நடந்தான் . 


CH, 1 . 


PAÑCHA - TANTHIRAM 


45 


CHAPTER IV . 


PANCHA - TANTHIRAM : FRIENDSHIP S GAIN . 


சுகிர்ல்லாப தந்திரம் : 


நட்புப்பேறு , 


Friendship . Somasanni s Thesis. 
புத்திசாலிகள் ( 181 ) ஆய் ( 137 ) இருக்கிற சிநேகிதர்கள் 
திரவியம் இல்லாதிருந் ( 133 ) தாலும் (rac ) வேறே சாதனங் 
கள் இல்லா விட்டாலும் (123) காகமும் எலியும் ஆமையும் 
மானும் நட்பினால் ஒன்றை ஒன்று காப்பாற்றினாற் ( 227 ) 
போல ஒருவர்க்கு ஒருவர் உதவுவார்கள் எனச் ( 83 ) சோ 
மசன்மா சொல்ல ( 169 ) ராஜ குமாரர்கள் அதெப்படி ? 
என- சொல்லத் தொடங்கினான் : 


1. The Crow .. Tile Net Spread . The Pigeons. 
கோதாவரிக் கரையில் இருக்கிற ஒரு பெரிய வன்னி மரத்தில் லகும் 
தனன் என்னுங் ( 132 ) காகம் இருந்து கொண்டிருக்கையில் ( 144 ) ஒரு 
நாள் விடியற்காலத்தில் அங்கே யெமனைப் போல மிகவும் பயங்கரமாய் 
ஒரு வேடன் வந்தான் . இலதுபதனன் அவனைப் பார்த்து பயப்பட்டு இந் 
தத் துராத்மா " என்ன பண்ணுவானோ தெரியவில்லை ; ஆகையால் இதைச் 
சோதிக்க வேண்டும் என்று இரைதேடுகிற யத்தனத்தை விட்டிருக்க ( 109 ) 
இதற்குள்ளே அவ்வேடன் வலையை விரித்து பலவகைப்பட்ட தானியத் 
தைத் தெளித்து அங்கே ஓர்செடிமறைவிற் ( 248) பதுங்கிக்கொண்டிருந்தான் . 
அதன் பிறகு ( 22 , 225 ) தன்பரிவாரத்தோடு அந்த மரத்தில் வந்து இறங்கின 

1 The Brahman who instructs the King s sons in the raicha -tantra. 
1 The Godavari , 

3 Light - goer . 
! Evil - soul , 


1see ஓயயன் . 


45 


A TAMIL PROSE READER 


சித்திரக்கிரீவன் என்னும் புறாஅரசு அங்கே இறைத்திருக்குந் ( 209,74 ) 
தானியத்தைப் பார்த்து, தன் பரிவாரப்புறாக்களுடனே ( 131 , 239 ) சொல் 
லுகிறது : இந்த நிர்மானுஷியம் 2 ஆன காட்டில் தானியம் எப்படி வரும் ? 
யார் ஆனாலுங் ( 117 ) கொண்டுவந்து ( 27 ) போட்டிருக்க வேண்டும் ; இது 
நமக்குத் தெரிந்தால் ( 202 ) அல்லாமல் இதைப் பட்சிக்கல் ஆகாது ; ஏனென் 
றால் ஒரு பிராமணன் பொன்காப்புக்கு ஆசைப்பட்டு ( 242 ) புலியினால் எப் 
படி மரணம் அடைந்தானோ அப்படிக்கு இது ஏதோ ஒருவிபரீதமாகத் 
தோற்றுகிறது என - புறாக்கள் அதைக் கேட்டு அதெப்படி மகா ( மஹா) 
ராஜாவே / என -- சித்திரக்கிரீவன் சொல்லுகிறது : 


என -- 


2. Story of the old Tiger and the Bralanant . 
நான் தென் காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கையிற் பார்த்தேன் அதைக் 
கேளுங்கள் : ஒரு கிழப்புலி பலவீனத்தால் ஆகாரம் சம்பாதிக்கக் கூடாமல் 
ஓர் ஏரிக்கரையில் நீராடி கையில் தர்ப்பை வைத்துக்கொண்டு உட்காந்தி 
ருக்கையில் ஒரு பிராமணன் , அந்தவழியில்வந்தான்; புவி அவனைப்பார்த்து 
ஓ பிராமணா ! இந்தப் பொன்காப்புத் தருகிறேன் வா இதைக் 
கேட்டு அப்பிராமணன் அந்தப்புலியைப்பார்த்து ஆலோசிக்கிறான் ; எப்படி , 
என்றால் இந்தக்காப்பு நமக்கு வலியக்கிடைக்கிறது ஆனால் மரணத்துக்கு 
இடம் ஆகிய புலியின் கிட்டப் ( 151. d ) போகல் ஆகாது ( 119 ). ஆகையால் , 
இந்தக் காப்பில் ஆசைவைக்கல் ஆகாது என்போம் ஆனால் மாணத்துக்கு 
நாலண்டையும் வழி ஆகையால் இதைக் குறித்துப் பிரயத்தனம் அவசியம் 
பண்ண வேண்டும் என்று தன் துராசைக்கு ஏற்பத் தனக்குள்ளே நிச்சயித் 
துக்கொண்டு சொல்லுகிறான் : ஐயா ! புலியாரே ( 151 ) ! காப்பெங்கே 
இருக்கிறது ? - புலிகையில் வைத்துக் கொண்டு இதோ பாரும் , பிரா 
மணோதத்மா ! எனக் காண்பித்தபின்பு பிராமணன் உன்னிடத்தில் எனக்கு 
எப்படி நம்பிக்கை 4 ? என புலி நான் வைகறையில் மூழ்கி நித்தியதானம் 
பண்ணிக்கொண்டிருக்கிறேன் . நானோ நகமும் பல்லும் போன கிழவன் 
ஆய்இருக்கிறேன் . இப்போது என்னிடத்தில் நம்பிக்கை இல்லையா ? 
வேட்டல் ஓதல் கொடுத்தல் தபம் சத்தியம் உறுதி பொறுமை ஆசையின்மை 
என்னும் இவ்வெட்டுத் தருமங்களையும் நான் அறிந்திருக்கிறதினால் இந்த 
அபூர்வவஸ்துவை யாருக்காகிலுங் கொடுக்க இச்சிக்கிறேன் . இதனால் 
என்னிடத்தில்நற்குணம் இருக்கிறது என்றும் எவ்வளவானாலுந் துர்க்குணம் 
இருக்கிறது என்றும் அறிய இல்லையா ? என்னா ? என - அப்போது பிரா 
மணன் : இது மெய்தான் , ஆனால் புலி மனிதரை அடித்துத் தின்னுகிறது 


- 


| Variegated - neck . 
1 Destitute of men . வீர் + மனுயன் , formed into an abstract noun . 
3 Most excellent Brahman ! பிராமணன் + உத்தமன் ! 
• How am I to trust you ? 


CH. II. 


PAÑCHA- TANTHIRAM 


47 


என்று மிகவும் லோகாபவாதம் இருக்கிறது என - புவி கான் தருமசாஸ் 
திரமும் அறிந்திருக்கிறேன் தன் பிராணன் தனக்கு எப்படித் தித்திப்போ 
அப்படி எல்லாருக்கும் இருக்கும் என்று அறிந்து சாதுக்கள் பிராணிகளி 
டத்தில் தயையாய் இருக்கிறார்கள் . தன்னைப் போலச் சுகதுக்கங்களைப் 
பிறரிடத்தில் நினைக்கிறார்கள் . நீ மிகவுந் தரித்திரன் ஆகையால் உனக்குக் 
கொடுக்கப் பிரயத்தனம் பண்ணுகிறேன் . சாஸ்திரமும் இப்படியே இருக் 
கிறது ; எப்படி என்றால் எழைக்கே கொடுக்க வேண்டும் . செல்வம் உள் 
ளவனுக்குக் கொடுக்கல் ஆகாது ; ஏனென்றால் மருந்து நோயாளிக்கு 
எப்படிக்குணங்கொடுக்குமோ அப்படி நோய் இல்லாதவனுக்கு ஆகுமா ? 
ஆதலால் நீ இந்த ஏரியில் முழுகி வந்து காப்பை வாங்கிக்கொண்டு வீட் 
டுக்குப் போ என்ற உடனே பிராமணன் ; ( ஐயோ பிராமணனுக்குப் பின் 
புத்தி , ஆகையால் /) புவியின் பேச்சை நம்பி ஸ்நானம் பண்ணுகிறதுக்கு 
எரியில் இறங்கின உடனே உளையில் புதைந்து, காலைப் பிடுங்கிக்கொண்டு 
வரக்கூடாமல் திகைத்தான் . புலி அதைப் பார்த்து பிராமணா ! பயப்ப 
டாதே ! நான் உன்னைச் சேற்றினின்றும் எடுக்கிறேன் சற்றிரு என்று 
சொல்லிக் கொண்டு மெல்லெனப் போய் அவனைப் பிடித்துக்கொண்டது . 
அப்போது பிராமணன் எண்ணுகிறான் என்னென்றால் துஷ்டர்கள் வேதாத் 
தியயனம் 2 பண்ணி இருந்தாலுந் தரும சாஸ்திரம் படித்திருந்தாலும் அவர் 
கள் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கல் ஆகாது ; ஏனென்றால் எவன் 
சுபாவம் எப்படியோ அது எப்போதும் போகாது . இப்படி இருக்கையில் 
நம்முடைய சாதிக்கு இயல்பாய் இருக்கிற பேராசையினால் இந்தத்துஷ்டனி 
டத்தில் விசுவாசம் வைத்து மோசம் போனேன் என்று இப்படிப் பச்சாத் 
தாபப்பட்டுக்கொண்டிருக்கையில் அந்தப்புலி கொன்று தின்றது . 


3. The Pigeons in the Net . 
ஆகையால் , மிகவும் ஆலோசனை பண்ணி ஏதொன்று செய்யத் தக்கதோ , 
அதைச் செய்ய வேண்டும் ; அப்படிச் செய்தால் யாதொரு தீங்கு நேரி 
-ாது, என்று இப்படிச் சித்திரக்கிரீவன் வார்த்தையைக் கேட்டு , ஒரு புறா 
கர்வத்தோடு சொல்லுகிறது : இப்படி ஆலோசித்தால் ஓர் இரையும் நமக்கு 
அகப்படாது . மேலும் , வெட்கப்படுகிறவன் பொறாமையுள்ளவன் சந்தோ 
ஷப்படாதவன் குரோதமுள்ளவன் தீராச்சந்தேகமுள்ளவன் பிறர் பொரு 
ளாற் சீவிக்கிறவன் இவ்வாறு பெருந்துக்கத்தையே அனுபவிப்பார்கள் என , 
இதைக் கேட்டுப் புறாக்கள் எல்லாந்தானியத்தைத் தின்னும் பொருட்டுப் 
போய் நிலத்து இறங்கி, வலையில் அகப்பட்டன . புறா அரசன் அதைப் 
பார்த்து , எல்லாரும் என் சொல்லைக் கேளாமற் போனார்கள் , இப்போது 


S. a worid - wide scandal. 
Keading and study of the Védas . 


48 


A TAMIL PROSE KEADER 


நான் ஒன்றியாய் இருந்து பலன் இல்லை என்று சொல்லி , அதுவும் வலை 
யில் வந்து அகப்பட்டது . பிறகு வேடன் பட்சிகள் வலையிற் சிக்கிக் 
கொண்டதைப் பார்த்து , அதனிடத்திற்கு வரத் தொடங்கினான் . அதைப் 
புறாக்கள் கண்டு, சித்திரக்கிரீவனைப் பார்த்துச் சொல்லுகின்றன : நாங்கள் 
நீசன் புத்தியைக் கேட்டு உன்னை அவமானம் பண்ணினோம் , அதன் பலன் 
பிராப்தி ஆயிற்று என , அப்போது சித்திரக்கிரீவன் : இப்போது இதைச் 
சொல்லிப் பயன் என்ன ? இதற்கு ஓர் உபாயம் இருக்கிறது ; எல்லோரும் 
வலையோடு கூட ஒருமிக்கப் பறந்து , வேறிடத்திற்குப் போக வேண்டும் . 
அப்படிச் செய்தால் தான் பிராணனைக் காப்பாற்றல் ஆம் என , இதைக் 
கேட்ட உடனே எல்லாப் பறவைகளும் வலையோடு கூடச் சடுதியில் 
பறந்து போயின . அதை வேடன் தூரத்திலிருந்து பார்த்து , ஆச்சரியப் 
பட்டுச் சொல்லுகிறான் , - எனென்றால் , இவைகள் ஒரேமனதாய் வலையைக் 
கொண்டுபோயின ; ஆனால் , இவைகளில் ஒன்றுக் கொன்று சண்டை நேரி 
டும் . அப்போது என் கையில் அகப்படும் என நினைத்துக்கொண்டு, அவை 
களின் பின்னே ஓடும் போது புறாக்கள் கண்ணுக்கு மறைந்து போய் 
விட்டன. பிறகு அவன் வருத்தப்பட்டுத் திரும்பி வந்து விட்டான் . 
இவ்வாச்சரியம் எல்லாம் பார்த்திருந்த லகுபதனன் என்னும் காகம் அந்தப் 
புறாக்களின் பின்னே போயிற்று . பிறகு கபோதராஜா தன் கூட்டத்தைப் 
பார்த்துச் சொல்லுகிறது : கண்டசி 2 நதி தீரத்தில் இருக்குஞ் சித்திரவனத் 
தில் என் சிநேகிதன் ஆன இரணியகன் என்னும் ஓர் எலி அரசன் இருக்கி 
றான் . அவன் பல்லினாலே நம்முடைய வலையை அறுப்பான் . ஆகையால் 
அங்கே நடவுங்கள் என , இதைக் கேட்டு அப்படியே எலியரசன் வளை 
அண்டை இறங்கின . அப்போது ஏதாவது ஆபத்து நேரிடும் என்பதைக் 
குறித்து தன் வளைக்கு தூறு வழி செய்து கொண்டு உள்ளே இருந்த 
எலியரசன் புறாக்கள் இறங்கின சப்தத்தைக் கேட்டுப் பயந்து அடங்கி 
இருக்கையில் சித்திரக்கிரீவன் : சிநேகிதா ! இரணியகனே ! எங்க 
ளோடே என் பேசவில்லை ? என , இதைத் தன் சிநேகனுடைய தீங்குரல் 3 
என்று அறிந்து சந்தோஷத்தோடு கூடச் சீக்கிரமாக வளையினின்றும் வந்து , 
நான் புண்ணியவான் ஆகையால் சித்திரக்கிரீவன் என்னும் மித்திரன் என் 
வீட்டுக்கு வந்தான் ; இவ்வுலகத்தில் மனதொத்த மித்திரனோடு சம்பாஷிக் 
கிறதிலும் வேறே ஆனந்தம் எது ? என்று உபசாரஞ் சொல்லிப் பிறகு 
அதனுடைய அவஸ்தையைப் பார்த்து , மிகவுந் துக்கித்துச் சொல்லுகிறது : 
மித்திரா ! நீ யெல்லாரைக் காட்டிலுஞ் சமர்த்தனாமே , உனக்கிப்படிப் 
பட்ட காரியம் எப்படி நேரிட்டது ? என , புறா : எந்தக்காலத்தில் எது 
நடக்குமோ அது நடக்கும் ; விதி வலிது , அதன் முன் யாருடைய உபாயம் 
நடக்கும் ? கடல் பெருகி மேலிட்டால் அதற்குக் கரை எது ? 


என , 


1 


= இருப்பரிமுல் a y my bcing . 
- Sweet voice . 


* The river Gandak . 


CH . IV . PANCHA- TANTHIRAM 

49 
ஓரணியகன் , இந்தப் பேச்சு மெய்யே , துறு நாழிகை தூரத்திலிருந்து 
வஸ்துக்களைத் தெரிந்து கொண்டு போகிற தீ இன்றைக்கு வேடன் வலை 
யைப் பாராமற் சிக்கிக் கொண்டையே ! பார் ! சந்திர சூரியர்களுக்கு 
இராகு கேதுக்களால் 1 பீடை வருதலும் , யானையும் பறவையும் பாம்புங் 
கட்டுப்படுதலும் , புத்திசாலிகளுக்கு வறுமை வருதலுந் தெய்வத்தின் மகி 
மையே அல்லாமல் வேறல்ல , என்று சொல்லிச் சித்திரக்கிரீவன் கட்டுண் 
டிருக்கிற வலைக்கயிற்றை அறுக்கத் தொடங்கிற்று . அப்போது சித்திரக்கி 
ரீவன் : மித்திரா ! முன்னே என் பரிவாரத்தினுடைய கயிற்றை அறு , பிறகு 
என் பாசத்தைத் துணி எனக் கேட்டு , எலி : என் பல்லு மிகவும் மெது 
வானது , அதற்குப் பலமுங் கொஞ்சம் , ஆகையால் இத்தனை பெயருடைய 
பந்தனைகள் எனக்கு எப்படி அறுபடும் ? ஆதலால் உன் தளையை அறுத் 
துப் பின்பு என் சாமர்த்தியத்திற்குத் தக்கதாக அவர்களுடைய தளையையும் 
அறுப்பேன் என சித்திரக்கிரீவன் : நல்லது, முன்னே இவர்களுடைய 
பாசத்தை அறு என , இரணியகன் தன்னைக் காப்பாற்றிக் கொண்டு பிறகு 
தன் பரிவாரங்களைக் காப்பாற்ற வேண்டும் ; ஏனென்றால் , அறம் பொருள் 
இன்பம் வீடு ஆகிய இவைகளுக்குப் பிராணன் முக்கிய சாதனம் ஆம். 
ஆகையால் , அதைக் காப்பாற்றினால் எல்லாவற்றையுங் காப்பாற்றினால் 
போல் ஆகிறது என, சித்திரக்கிரீவன் இந்த நீதி சரிதான் . ஆனால் இப்படிப் 
பட்ட வேதனையினின்றும் பாலனம் பண்ணுகிறதுக்கு அல்லோ ( 193) 
என்னை இவர்கள் இராஜாவாக நினைக்கிறார்கள் ; ஆகையால் என் பிரா 
ணனிடத்தில் இச்சையை விட்டு , இவர்களைப் பிழைப்பி என , அதைக் 
கேட்டு எலி சொல்லுகிறது : நீ பரமசாது, அடுத்தவர்களை ஆதரிக்கிறவனாய் 
இருக்கிறாய் , எசமானனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற சேவகனும் சேவ 
கனிடத்திற் பிரீதியாய் இருக்கிற எசமானனுஞ் சுகம் அடைவார்கள் என்று 
சொல்லி , எல்லாவற்றின் பாசங்களையும் அறுத்துப் பின்பு சித்திரக்கிரீவ 
னுடைய கட்டைச் சேதித்தது . பிறகு ஒன்றுக்கொன்று தழுவிக்கொண்டு, 
பிரிய வார்த்தைகள் சொல்லின பிறகு சித்திரக்கிரீவன் பரிவாரத்தோடு 
கூடத் தன்னிடத்திற்குப் போனது. 


4. The Rat and the Crow . The Fox and the Antelope.. 
லதுபதனன் என்னுங் காகம் இவை எல்லாம் பார்த்து, ஆச்சரியப் பட்டு , 
இரணியகனைப் பார்த்துச் சொல்லுகிறது : நீ பாக்கியவானாய் இருக்கிறாய் , 
ஆகையால் நானும் உன் சிநேகத்தை விரும்புகிறேன் , ஆனால் நீ தயை 
செய்து எனக்குச் சிநேகனாக வேண்டும் என அப்போது இரணியகன் , 
நீ யார் ? என காகம் நான் லபதனன் என்கிற காக்கை என அதைக் 
கேட்டு , எலி , ஆனால் உனக்கும் எனக்கும் வெகுதூரம் , உலகத்தில் சமா 


1 The drigor that causes cclipses . 

H 


என எலி 


என 


50 

A TAMIL PROSE READER 
னஸ்தர்களுக்கே சிநேகம் உண்டாகிறது , நான் உனக்கு இரை , நீ என்னைத் 
தின்கிறவன் , இப்படி இருக்கையில் இதெப்படி ஆகும் ? அது ஆபத்துக்கே 
முகாந்தரம் ஆம், நரி சிநேகத்தினால் ஒரு மான் வலையில் அகப்பட்டது 
போல உன்னால் எனக்குப் பொல்லாங்கு நேரிடும் என -லதுபதனன் 
அதைக் கேட்டு , மான் எப்படி வலையிற் சிக்கிக் கொண்டது ? 
சொல்லத் தொடங்கிற்று : 

மகத தேசத்திற் சண்பகவனத்தில் மானுங் காகமும் ஒன்றுக் கொன்று 
நட்பாய் இருந்தது . அப்படி இருக்கையில் அந்த மான் மனசின் படி 
புல்லு முதலானவைகளை மேய்ந்து கொழுத்திருக்கிறதை ஒரு நரி பார்த்து , 
தனக்குள்ளே ஆலோசிக்கிறது . இவன் நமக்கு அசாத்தியமாய் இருக் 
கிறான். ஆகையால் இவனை வஞ்சனையால் கொல்ல வேண்டும் என்று 
இப்படி நிச்சயித்து , அதன் சமீபத்திற் போய் , சிநேகிதா ! சுகமா ? 
அதைக் கேட்டு மான் : நீ யார் ? என் நரி நான் குத்திரபுத்தி ? என்கிற 
நரி, இந்தக் காட்டில் யாரும் அற்ற பாவியாய் ஒருவனாகத் திரிந்து கொண் 
டிருந்தேன் . இன்றைக்கு உன்னைப் பார்த்து மிகுந்த சந்தோஷத்தை அடைந் 
தேன் ; இப்போது உனக்கு வேலை செய்து கொண்டு உன்னிடத்தில் இருக்க 
இச்சிக்கிறேன் என இதைக் கேட்டு மான் நல்லது என்றது . பிறகு பொழுது 
போனவுடனே இரண்டுஞ் சண்பக மரத்தின் கீழே வந்தன . அம்மரத்தின் 
மேல் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிற மானின் சிநேகிதனாகிய சுபுத்தி 
என்னுங் காகம் இவ்விரண்டையும் பார்த்து , மானைக் கேட்கிறது : ஓ, மித் 
திரா / உன்னண்டையில் இருக்கிறவன் ஆர் ? என மான் இந்தச் சம்புகன் 
என்னுடனே சிநேகித்திருப்பேன் என்கிறான் என அப்போது காகம் , 
மித்திரனே ! சடிதியில் வந்த வழக்கம் இல்லாதவனை நம்பல் ஆகாது , 
ஒருவன் குலமும் நடத்தையுந் தெரியாமல் அவனுக்கு இடங் கொடுக்கல் 
ஆகாது , கொடுத்தால் ஒரு பூனைக்குச் சரற்கவன் என்னுங் கழுகு இடங் 
கொடுத்து இறந்தாற் போல் நேரிடும் என --அதைக் கேட்டு , மான் சாற்கவன் 
எப்படிச் செத்தான் ? என காகஞ் சொல்லுகிறது : 


3 


5. The Cat and the Eagle . 
பாகீரதி தீரத்தில் திரிகூடம் என்னும் மலையில் ஒரு முதிய இத்திமரத்தின் 
பொந்தில் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற நகமுங் கண்ணும் இல்லாத 
சாற்கவன் என்னும் ஒரு கிழக் கழுகானது மற்றைப் பட்சிகள் தன்னிடத்தில் 
இரக்கம் வைத்துத் தங்கள் ஆகாரத்தில் கொஞ்சங் கொஞ்சம் நெருக்கிக் 
கொடுக்கத் தின்று கொண்டு சீவித்திருக்கையில் , ஒரு நாள் நெடுஞ்செவியன் 
என்னும் பூனை பறவைகளுடைய குஞ்சுகளைத் தின்ன வேண்டி , அந்த 


1 The kingdom of Magada .. 
3 Good -sense . 


- Sharp - wit . 
| The Ganges . 


CH . IV . PANCHA- TANTHIRAM 


51 


என, 


மரத்தின் கீழேவா , அதைக் குஞ்சுகள் பார்த்துப் பயந்து , பெருங் கூச்சல் 
இட்டன . கழுகு அதைக் கேட்டு , நீங்கள் என் பயப்படுகிறீர்கள் ? இங்கே 
யார் வந்தான் ? என இதற்குள்ளே பூனை சாற்கவனைப் பார்த்து , நான் 
செத்தேன் எனப் பயப்பட்டு , உடனே மனதில் தைரியம் பண்ணிக் 
கொண்டு , இந்தச் சத்துருவைத் தப்பித்துக் கொண்டு ஓடுகிறதற்கு நமக்குச் 
சக்தி இல்லை , ஆகையால் இவன் சமீபத்தில் போக வேண்டும் , பின்னர் 
எது உண்டாகுமோ அது உண்டாகட்டும் என்று இப்படி நிச்சயித்து, அந்தக் 
கழுகின் கிட்டே போய்ச் சொல்லுகிறது : சமர்த்தனே / உனக்கு வந் 
தனம் பண்ணுகிறேன் என , - கழுகு அதைக் கேட்டு , நீ யார் ? 
அப்போது பூனை, நெடுஞ்செவியன் என்னும் பூனை என, பின்பு சரற்கவன் 
நீ சீக்கிரமாய் இவ்விடம் விட்டோடிப் போ, இல்லா விட்டால் சாவாய் 
என, பூனை நான் என் விர்த்தாந்தத்தைச் சொல்லுகிறேன் , அதைக் கேள் ; 
பிறகு கொல்லத் தக்கதானாற் கொல்லு ; ஏனென்றால் , சாதி பேதத்தினா 
லேயே பிராணிகளைக் கொல்லுவதாவது பூசிப்பதாவது யோக்கியம் அல்ல ; 
ஆதலால் , அவன் அவன் நடத்தையைப் பார்த்து எது செய்யத் தக்கதோ 
அது செய்ய வேண்டும் என , கழுகு இதைக் கேட்டுப் பூனையைப் பார்த்து , 
ஆனால் நீ ஏன் வந்தாய் ? சொல் என, பூனை நான் கங்கா தீரத்தில் 
நித்திய ஸ்நானம் பண்ணிச் சாந்திராயணம் முதலாகிய விரதங்கள் ஆச 
ரித்துக் கொண்டிருக்கிறேன் ; நீ மிகவுந் தருமவானாய் இருக்கிறாய் என்று 
பட்சிகளால் எப்போதுங் கேள்விப் படுகிறதினால் நான் உன்னிடத்திற்கு 
வந்தேன் ; ஏனென்றால் , வயதில் முதிர்ந்த வித்துவானிடத்தில் தருமங் 
கேட்க வேண்டும் என்று சாஸ்திரம் இருக்கிறது ; ஆனால் நீ தருமத்தை 
விட்டு என்னைக் கொல்லத்துணிந்தாய் ; இப்படி இல்லறத்தாருடைய 
ஆசாரம் எங்கும் பார்த்ததில்லை ; சத்துருவுந் தன் வீட்டுக்கு வந்தால் சாதுக் 
கள் அவனுக்குச் சம்மானம் பண்ணுவார்கள் ; மரந் தன்னை வெட்டு 
கிறவனுக்கு நிழல் கொடுக்கவில்லையா ? மேலுஞ் சாதுக்கள் தங்கள் வீட் 
டுக்கு எவன் வந்தாலும் பூசிக்கிறார்கள் , குறைச்சல் ஒன்றும் பண்ணுகிற 
தில்லை ; இதற்குக் காரணம் என்னவென்றால் , அதிதி யாருடைய வீட்டுக்கு 
வந்து முகம் வாடிப் போகிறானோ அவன தன் பாவத்தை அவ்வீட்டெசமா 
னனுக்குக் கொடுத்து , இவன் புண்ணியத்தைக் கைக் கொண்டு போகிறான் . 
ஆகையால் , சாதுக்கள் எல்லாரிடத்திலும் தயை செய்கிறார்கள் ; சந்திரன் 
சண்டாளன் வீட்டிலும் பிரகாசிக்கிறான் என இதைக் கேட்டுக் கமுகு 
சொல்லுகிறது : பூனை இறைச்சிகளைத் தின்னுகிறது , மேலுங் கொலை செய் 
கிறது என்று நினைத்து , அது இப்படி நான் சொன்னேன் என , அதைக் 
கேட்டு நெடுஞ் செவியன் பூமியைத் தொட்டுச் , சிவ ! சிவம் ! என்று 
உச்சரித்து, காதின் மேற் கையை வைத்துச் சொல்லுகிறது : நான் தரும் 
சாஸ்திரங்கள் கேட்டு , மிகுந்த வைராக்கியம் அடைந்து , பொல்லாத கருமங் 


| For பிட்ட , 


A cominon interjection . 


3 


A TAMIL PROSE READER 


களை எவ்லாம் விட்டு விட்டேன் . ஏனென்றால் , அநேக சாஸ்திரங்களில் 
கொலை செய்வது போல வேறொரு பாதகம் இல்லை என்று சொல்லி இருக் 
கின்றது . ஏனென்றால் , எவர்கள் மற்றொருவனைக் கொன்று தங்களுக்குச் 
சுகத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் நரகத்தை அடைகிறார்கள் ; ஆகை 
யால் , கொலை செய்யாமல் இருப்பது போல வேறொரு தருமம் இல்லை 
என்று நினைத்துக் காட்டில் இருந்து கொண்டு , காய் கனி கிழங்குகளைச் 
சாப்பிடுகிறவர்கள் பாதகம் எப்படிப் பண்ணுவார்கள் ? என்று சொல்லிக் 
கழுகுக்கு நம்பிக்கை வரப் பண்ணி , அதன் வீட்டில் இருந்தது . பிறகு 
அந்த ருத்திராட்சப்பூனை பட்சிகளின் குஞ்சுகளை நாடோறும் அங்கே 
கொண்டு வந்து தின்று கொண்டிருக்கத் தலைப்பட்டது. அப்போது, குஞ்சு 
இழந்த பறவைகள் எல்லாங் கிலேசப்பட்டு , பிறகு எல்லாம் ஒன்றாய்க் 
கூடித்தங்கள் குஞ்சுகளைச் சோதிக்கத் தொடங்கின . பூனை இதை அறிந்து 
அவ்விடம் விட்டோடிப் போயிற்று. பின்பு அந்தப் பட்சிகள் அங்கே 
பார்த்துக் கொண்டே கழுகின் பொந்தண்டை வந்து பார்க்கையில் அந்தக் 
குஞ்சுகளுடைய எலும்புகளுஞ் சிறகுகளும் விழுந்து கிடக்கக் கண்டு , கம் 
முடைய குஞ்சுகளை இந்தத் துரோகிக்கழுகே பட்சித்தது என்று நிச்சயித்துப் 
பிறகு அந்தக் கழுகைக் கொத்திக் கொன்றன . ஆகையால் , ஒருவனுடைய 
குணர் தெரியாமல் அவனுக்கு இடங் கொடுக்கல் ஆகாது ; என , - 


6. The Fox admitted . 


அப்போது சரி சொல்லுகிறது . உன் சுபாவம் இவனுக்குச் சிநேகிக்கிற 
தற்கு முன்னே தெரியுமா ? ஆகையால் , நல்லோர்களுக்குச் சுபாவத் 
தினாலே காரியம் இல்லை , அவர்களுடைய சிநேகங் கண்ட மாத்திரத்தினா 
லேயே ஆகிறது என, - மான் அதைக் கேட்டு , எப்படி நீ எனக்கு மித்திரனோ 
அப்படியே இவனும் இருக்கட்டும் , நீ ஒன்றுந் தடை சொல்லாதே ! என்று 
சொல்லி நரியைத் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டது . பிறகு மூன் 
றுந் தங்கள் மார்க்கத்தின்படி வயிற்றை நிரப்பிக் கொண்டு ராத்திரிக்கு 2 
அந்த இடத்தில் வந்து கொண்டிருந்தன . இப்படி இருக்கையில் ஒரு 
நாள் மரியானது மானைப் பார்த்து , மித்திரா ! இந்தக் காட்டில் இளவிள 
வென்று நேற்றியான பயிர் இருக்கிறது . அதை உனக்குக் காண்பிக்கிறேன் 
என்று சொல்லி , அதை இட்டுக் கொண்டு போய்க் காட்டிற்று . அன்று 
முதலாய் அந்த மான் போய்த் தினமானம் பயிரை மேய்ந்து கொண்டிருக் 
கையில் அதைக் கொல்லைக்காரன் பார்த்து , அங்கே வலை கட்டினான் . 
பின்பு மான் அங்கே வழக்கப்படி மேயப் போய் , அதில் சிக்கிக் கொண்டு , 
இப்போது என்னை மித்திரனைத் தவிர யார் விடுவிப்பான் ? என்று மனதில் 
எண்ணிக் கொண்டிருக்கையில் , கரி அங்கே வந்து, என்னுடைய மநோரதம் 
| Sec இருத்திராவும் , 

+ See Lesson 100 . 


► See Our. 


CH . IV . PANCHA - TANTHIRAM 


53 


நிறைவேறிற்று , இப்போது நான் இதன் எலும்பையும் மாமிசத்தையும் நிரம்பத் 
தின்னுவேன் என்று வாய் ஊற மனதில் எண்ணிக்கொண்டு , சும்மா இருந் 
தது . அதைக் கண்டு மான் சொல்லுகிறது : மித்திரா ! என் சும்மா இருக் 
கிறாய் ? என்னுடைய தலையைச் சீக்கிரமாய் அறுத்து என்னை விடுவி ; 
ஏனென்றால் , சங்கட காலத்தில் சிநேகிதர்கள் உடை இழந்தவன்கை போல் 
உதவுகிறார்கள் என -சம்புகம் : ஆம் , நீ சொல்வது எல்லாம் மெய்யே , 
ஆனால் எனக்கு இன்றைக்கு விரத்தினம் , ஆகையால் நான் இந்தத் தோல் 
வலையைத் தீண்ட மாட்டேன் , நாளைக்கு என்ன சொன்னாலுங் கேட்பேன் , 
சிநேகிதனுக்காக நான் பிராணனை விடத் தக்கவன் என்று சொல்லி , அதன் 
கண்ணுக்குத் தப்பித்துக் கொண்டு , அங்கே ஓர் அண்டை ஒளித்துக் கொண் 
டிருந்தது . பிறகு காகம் இராத்திரிக்கு மான் வர வில்லை , என்று அதைத் 
தேடும் பொருட்டு இங்கும் அங்குந் திரிந்து கொண்டு , அங்கே வருகையில் 
அந்த மானின் அவஸ்தையைப் பார்த்துக் கேட்கிறது : சிநேகிதா ! உனக்கு 
இந்த அவஸ்தை இப்படி என் வந்தது ? என - மான் : இது உன் வார்த்தை 
யைக் கேளாமையால் வந்த பலம் என - காகம் : உன் கூட்டாளியான 
சம்புகன் எங்கே போனான் ? என - மான் : என்னுடைய இறைச்சியைத் 
கின்கிறதற்காக இங்கே தானே ஒளித்துக் கொண்டிருப்பான் என - 
அசைக் கேட்டு ர் , காகம் : தனக்கு இதம் பண்ணுகிற மித்திரன் பேச்சைக் 
கேளாதவனுக்கு விபத்துச் சீக்கிரமாக வரும் , பின்னும் அவன் சத்துருவுக் 
குச் சந்தோஷம் வருவிக்கிறான் எனச் சொல்லிக்கொண்டிருக்கையில் , 
கொல்லைக்காரன் கையில் ஒரு தடியை எடுத்துக் கொண்டு வர , அவனைப் 
பார்த்துக் காகம் மானுக்குச் சொல்லுகிறது : மித்திரா ! நீ இப்போது 
மூச்சை அடக்கிக் கொண்டு செத்தவனைப் போலக் கிடந்தால் அவன் 
உன்னைப் பார்த்து , நீ செத்தாய் என்று எண்ணிக் கொண்டு கட்டிய வலையை 
அவிழ்த்துச் சுருட்டி வேறோர் இடத்தில் வைக்கப் போவான் . அப்போது 
நான் கத்துகிறேன் , அடைக் கேட்ட மாத்திரத்தில் நீ மிகவும் விரைவாய் 
ஒட்டம்பிடி என்று சொல்லி , தான் அப்படியே பொய்யாக மானின் 
கண்ணைக் குத்திக் கொண்டிருந்தது . இதற்குள்ளே அந்தக் கொல்லைக்காரன் 
மானைப் பார்த்து , இது செத்தது என்றெண்ணி , கட்டி இருந்த வலையை 
அவிழ்த்து , ஒரிடத்தில் ஒன்றாகக் கூட்டி வைக்கப் போனாள் . காகம் அதைப் 
பார்த்துச் சங்கேதப்படி கத்த மான் அதைக் கேட்ட உடனே ஓட்டம் பிடித் 
தது . அதைக் கொல்ல நினைத்து அந்தக் குடியானவன் தடியை விசிறி 
எறிய அது பதிவிருந்த நரி மேல் பட்டு இறந்தது . ஆகையால் , புண்ணியமா 
வது பாவமாவது மிகுதி ஆனால் தன் பலனுடனே உண்டாகிறது என்று 
சொல்லி , பின்னும் எலி : இப்படி மானுக்கு நரி சிநேகம் போல் உன் 
உறவு உபயோகம் அன்று என -- காகம் : உன்னைத் தின்றால் எனக்குப் 


Compare Lesson 98 (3 ) . 


54 

A TAMIL PROSE READER 
போதுமா ! நீ பிழைத்திருந்தால் நான் சித்திரக்கிரீவனைப் போல் சுகம் 
அடைவேன் என்று உன் நட்பை விரும்புகிறேன் என - பின்னும் இரணி 
யகன் : நீ எனக்குப் பகைவன் , உன்னுடனே நான் சிநேகம் பண்ணுகிற 
தில்லை ; ஏனென்றால், சத்துரு தனக்கு அனுகூலமாய் இருந்தாலும் அவ 
னோடே சிகேசிக்கல் ஆகாது , தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை 
அவிக்கும் ; ஆகையால் , எது தக்கதோ அதைச் செய்ய வேண்டும் . தண்ணீ 
ரில் வண்டியும் பூமியின் மேற் கப்பலும் நடக்குமா ? இதனாற் சத்துருக் 
களிடத்திலும் வியபிசாரி இடத்திலும் நம்பிக்கை வைக்கல் ஆகாது , என்று 
இப்படிப் பலவிதமாகச் சொல்ல , காகம் : நான் உன்னுடனே சிநேகிப் 
பேன் , இல்லா விட்டாற் பட்டினியாக இருந்து இங்கேயே பிராணனை 
விடுவேன் . நெருப்பின் வெப்பத்தினால் பொன் முதலானவை உருகி ஒன் 
ராகிறது . யாதொரு நிமித்தத்தினாலே விலங்கு பறவைகள் மித்திரத்துவத் 
தை 2 அடைகின்றன. பயத்தினால் ஆகிலும் யாதொரு ஆசையினால் ஆகி 
லும் மூடர்களுக்குச் சிநேகம் உண்டாகிறது . ஆனால் , சாதுக்களுடைய 
சிநேகங் கண்டமாத்திரத்தில் உண்டாகிறது . மண்பானை சீக்கிரமாய் உடை 
கிறது , பிறகு பொருந்துகிறதில்லை , பொன்குடஞ் சீக்கிரத்தில் உடையாது , 
உடைந்தால் ஒன்றும் ; இப்படியே துர்ச்சனர் சற்சனர்களுடைய சிநேகம் 
இருக்கிறது என, - இதைக்கேட்டு இரணியகன் சொல்லுகிறது : உன் வார்த் 
தையால் நான் சந்தோஷம் அடைந்தேன் , இப்போது உனக்கும் எனக் 
குஞ் சிநேகத்துவம் - இருக்கட்டும் ; இனிமேல் நாம் இருவரும் ஒரு 
மனதாய் இருக்கவேண்டும் , உபகாரம் பண்ணுகிறவன் மித்திரன் என்றும், 
அபகாரம் பண்ணுகிறவன் சத்துரு என்றும் அறிந்து , மனக்களங்கம் இல் 
லாமல் நடக்க வேண்டும் என்று இப்படிப் பேசி நிச்சயித்து , இரணியகன் 
லகுபதனனுக்குச் சிறிது ஆகாரங் கொடுத்துத் தன் வளையிற் போயிற்று . 
சிநேகலாயம் , பெற்ற காகமும் அதனிடத்தில் செலவு பெற்றுக் கொண்டு , 
தன்னிடத்திற்குப் போயிற்று . அது முதலாய் இவைகள் அத்தியந்தஞ் சிநே 
கமாய் ஒன்றுக்கொன்று ஆகாரங் கொடுத்துக் கொண்டு , பல பல வார்த்தை 
கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் லகுபதனன் எலியைப் பார்த்து, 
மித்திரா ! இப்போது இங்கே இரை அகப்படாமையால் வேறோர் இடத் 
துக்குப் போக இச்சிக்கிறேன் என - அதைக் கேட்டு இரணியகன் : எங்கே 
போகிறாய் என - அப்போது அது தண்டகாரணியத்திற் கர்ப்பூரகௌரம் 
என்கிற தடாகத்தில் இருக்கிற ஆமை ஆகிய மந்தரன் என்பவன் எனக்குச் 
சிநேகிதனாய் இருக்கிறான் , அவன் எனக்கு விதம் விதமான மீன்களைக் 
கொடுத்துப் போஷிப்பான் , அதைக் குறித்து நான் அவனிடத்துக்குப் போ 
கிறேன் எனக் கேட்டு , இரணியகன் , மித்திரா ! அவ்விடத்துக்கு என்னை 
யுங் கொண்டு போக வேண்டும் , நான் தேசாந்தரம் போக விரும்புகிறேன் 


1 See பசாசம் , 

4 S. termination -TUVAM = TVAM . 
1 S. ஆசணியம் = 4G , The famous Danilaka jungle . 


என- 


CH . IV . PANCHA -TANTHIRAM 

55 
- அப்போது காக்கை : நீ அப்படி விரும்புவானேன் ? என - இரணி 
யகன் : அங்கே போன பின்பு சொல்லுவேன் என - பிறகு லகுபதனன் 
இரணியகனை எடுத்துக் கொண்டு அந்த இடத்துக்குப் போயிற்று . அவை 
களைப் பார்த்து மந்தரன் அவ்விரண்டுக்கும் ஆதித்தியம் பண்ணிற்று . அப் 
போது லபதனன் மந்தரனைப் பார்த்து , இந்த இரணியகன் மிகவும் பரோ 
பகாரி , இவன் சித்திரக்கிரீவனை அவன் கூட்டத்தோடு கூட வலையினின்றும் 
விடுவித்தான் , அப்போது இவன் நட்பினிலைமையைப் பார்த்து நானும் 
இவனுடனே நட்புக் கொண்டேன் என - அதைக் கேட்டுக் கூர்மஞ் 
சந்தோஷப்பட்டு , இரணியகனைப் பார்த்து , மித்திரா ! நீ இந்த மனித 
சஞ்சாரம் இல்லாக் காட்டில் வருவானேன் ? என அப்போது எலி 
சொல்லுகிறது : 


7. The Rat s Story . 
சம்பகாவதி என்னும் பட்டணத்தில் சூடாகர்ணன் என்னும் ஒரு சந்த 
யாசி உண்டு ; மிகுந்த சோற்றைக் கப்பரையில் போட்டு உறியின் மேல் 
வைத்து விட்டு நித்திரை பண்ணிக் கொண்டிருப்பான் . பின்பு அந்தச் 
சோற்றை நான் தின்று கொண்டு சுகமாய் இருக்கிற நாளில் அங்கே 
வீணாகர்ணன் என்னும் ஒரு சந்நியாசி வந்து அவனோடு கூட அநேக 
கதாப்பிரசங்கம் 1 பண்ணிக் கொண்டிருக்கையில் , அந்தச் சூடாகர் 
ணன் கையில் ஒரு தடியினாலே பூமியைத் தட்டிக் கொண்டு , சோற்றைக் 
காப்பாற்றிக் கொண்டிருந்தான் . அப்போது வீணாகர்ணன் என்னுடைய 
கதையை அநாதரவு பண்ணி நடுவே வேறே என்ன வியாபாரத்தில் 
இருக்கிறாய் ? என , - சூடாகர்ணன் உன் வார்த்தையை அநாதரவு பண்ண 
வில்லை . ஆனால் இவ்வெலி என் பாத்திரத்தில் இருக்கிற அன்னத்தை 
நாடோறுந் தின்னுகிறது , அதை ஒட்டுகிறேன் என , - வீணாகர்ணன் அப் 
போது உறியைப் பார்த்து அவனுக்குச் சொல்லுகிறான் : கொஞ்ச பலம் 
உள்ள இந்த எலி இவ்வளவு உயரம் எப்படிக் குதிக்கிறது ? ஆகையால் , 
இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ; அது தான் எதுவாய் 
இருக்கலாம் என்று ஆலோசித்துப் பார்த்தால் மிகவும் இங்கே திரவியம் 
இருக்கும் ; ஏனென்றால் , உலகத்தில் திரவியம் உள்ளவர்கள் பலமுள்ளவர் 
களாய் இருக்கிறார்கள் . அசாத்தியமான காரியங்களைச் சாதிக்கிறார்கள் . 
ராசத்துவத்துக்கும் இது காரணம் ஆகும், எல்லாம் இதனால் ஆகின்றன , 
என்று சொல்ல , அந்தச் சந்நியாசி இதைக் கேட்டு மெய்தான் என்று நம்பி , 
பூமியை வெட்டி , ஐயோ ! என் திரவியத்தை எடுத்துக் கொண்டான் . 
அன்று தொடங்கி நான் இளைத்துப் போனேன் , பின்பு எனக்கு இரையுங் 
கிடையாததினால் மெள்ள மெள்ள நடந்து கொண்டிருக்கையில் அந்தக் 


1 See கதை , 


56 


4 TAMIL PROSE READER 


என் 


சந்தியாசி பார்த்து , பார் இந்த எவி இப்போது தன்னுடைய சாதித்தன் 
மையை அடைந்திருக்கிறது , முன் இருந்த மதம் போய் விட்டது ; ஆகை 
வால் , பணமில்லாதவர்களை எல்லோரும் அற்பமாய் நினைக்கிறார்கள் 

இதைக் கேட்டு , நான் இப்போது இங்கே இருக்கிறது சரி அன்று , 
இதை வேறொருவரோடுஞ் சொல்லல் ஆகாது ; ஏனென்றால் , பொருள் 
இழவுங் கிரகச்சித்திரமுந் தானமும் மானமும் அவமானமும் ஆயுளும் 
தனமும் ஆகிய இவைகளைப் புத்திமான் வெளிப்படுத்தல் ஆகாது , தன் 
விதி பிரதிகூலமாய் இருக்குங் காலத்தில் பராக்கிரமமும் முயற்சியும் வீண் 
ஆகின்றன . ஆகையால் , பணமில்லாதவனுக்கு வனவாச 

ரசத்தைக் காட்டி 
லும் சுகம் இல்லை . எந்த இடத்தில் நாம் பணக்காரனாய் இருந்தோமோ 
அந்த இடத்தில் ஏழையாய் இருக்கிறது உத்தமம் அன்று என்று , மறுபடி 
இழந்த பணத்தை எடுத்துக் கொள்ள ஆயத்தப்பட்டேன் , அப்போது 
சந்நியாசி என்னைத் தடியால் அடித்தான் . அதனால் மிகவுந் துக்கப் பட்டு , 
உன் சிநேகிதனோடே கூட இங்கே வந்தேன் என - ம 

மந்தரன் - மித்திரா ! 
நீ இதனால் அதைரியப்பட்டு, உறைவிடந் துறந்தோம் என்று வருத்தப் பட 
வேண்டாம் . ஏனென்றால் , சாதுக்கள் எங்கே போனாலும் மரியாதை பெறு 
கிறார்கள் . சிங்கம் வேறொரு காட்டுக்குப் போனாலும் புல்லைத் தின்கிற 
தில்லை, யானையையே தின்னும் ; ஆகையால் , உச்சாகமுள்ளவன் , சந் 
தோஷமுள்ளவன் , தைரியசாலி , சூரன், களங்கமில்லாதவன் இவர்களிடத் 
தில் லட்சுமி தானே வந்து அடைகிறாள் ; நீ பணம் இழந்தாலும் எப்போ 
துஞ் சந்தோஷத்தோடே கூடி இருக்கிறாய் , ஆகையால் , உனக்கிருக்கிற 
சுகம் பணத்தாசையால் மயங்குகிறவர்களுக்கு இல்லை ; இன்னுங் கேள் , 
மேகச்சாயை , துஷ்டனுடைய தயை , இளம்புல் , பாலஸ்திரீ , யௌவனம் , 
தநம் இவைகள் வெகு நாளைக்கு நில்லா ; ஆகையால் இவை இழந்து 
போனால் அழுது கொண்டு ஆகாரத்தைக் குறித்து ஏங்கி இருக்கல் ஆகாது ; 
ஏனெனில் , எவன் கர்ப்பத்தில் இடுகிறானோ , அவன் பிறக்கிறதற்கு முன் 
னே தானே தாய் முலையிற் பாலை அமைத்து வைக்கிறான் . அப்படிப் 
பட்டவன் ஆயிசுள்ளவரைக்குங் காப்பாற்ற மாட்டானா ? நீ நல்ல விவே 
கியாய் இருக்கிறதினால் இவை எல்லாம் உனக்குத் தெரிந்தே இருக்கும் ; 
இனிச் சிநேகமாய் என்னிடத்தில் சுகமாய் இரு என- இவை எல்லாங் 
கேட்டுப் பிறகு லதுபதனன் சொல்லுகிறது : மந்தரா ! நீ சகல குண சம் 
பன்னன் ; மேலுஞ் சற்சனன் காதுக்களுக்கு வந்த ஆபத்தைச் சாதுக்களே 
நிவிர்த்தி பண்ணுகிறார்கள் என்று அறிந்து , நாங்கள் உன்னை நாடி வந்தோம் 
என்று சொல்லி , நீண்ட பெரிய மரத்தின் மேற் போய் உட்காந்து , தன் 
சுபாவப் படியே இங்கும் அங்கும் பார்த்துக் கொண்டிருக்கையில் , ஏதோ 
ஒரு பயமுகாந்தரத்தை அறிந்து , அவ்விரண்டுக்கும் நீங்கள் உங்களிடத்தில் 


1 


மந்தம் , S. tortoire : காமம், ஆமை , 


CH , IV . PANCHA - TANTHIRAM 

57 
ஒளித்துக் கொண்டிருங்கள் என - மந்தரன் தண்ணீரிற் போயிற்று ; எலி 
வளையில் நுழைந்தது. 


8. The Antelope joins the Party . 
காகம விருட்சத்தின் நுனியிலிருந்து பார்க்கையில் தொன்றுங் காணப் 
படாமையாற் பின்பு அம்மூன்றும் ஒன்றுக்கொன்று பேசிக் கொண்டி 
ருக்கையில் , அங்கே அவைகளின் சமீபத்தில் சித்திராங்கன் என்னும் ஒரு 
கலைமான் வந்து சொல்லுகிறது : நான் வேடர் பயத்தால் உங்களிடத்தில் 
இருக்கலாம் என்று வந்தேன் என, - அதைக் கேட்டு மந்தரன் அதற்குச் 
சம்மானம் பண்ணி , இது உன் வீடு நான் உன் சேவகன் என்று எண் 
ணிக் கொண்டு , சுகமாய் இருக்க வேண்டும் என , - முகம் மலர்ந்து மனங் 
கலந்த இன்சொற் சொல்ல , பிறகு அதுவும் இவைகளுடன் நட்புக் கொண் 
டிருந்தது . அப்படி இருக்கையில் ஒருநாள் சித்திராங்கன் என்னும் மான் 
புல் மேய வேறோரிடத்திற்குப் போய் மீண்டு சாயங்காலம் வராமையால் 
ஆமை , மேயப் போனமான் இன்றைக்கு என் சாயந்தரம் வர வில்லை ? 
என்று விசனப்பட அதை அறிந்து எல்லாம் விசனம் அடைந்தது . மறுநாள் 
விடியற் காலத்தில் காக்கை பறந்து நாலு பக்கத்திலும் பார்த்துக் கொண்டு 
போகையில் சித்திராங்கன் தோல் வலையில் அகப்பட்டிருக்கிறதைக் கண்டு , 
அதன் கிட்டே போய்ச் சொல்லுகிறது : மித்திரா . உனக்கு இந்த அவஸ் 
தை எப்படி நேரிட்டது ? என - மான் : இப்போது இதைக் கேட்டுப் 
பிரயோசனம் இல்லை ; ஆனால் நீ போய் இரணியகனைச் சீக்கிரமாய் இட்டுக் 
கொண்டு வந்தால் , அவன் வேடன் வருகிறதற்குள் என்பாசத்தை அறுத்து 
என்னை விடுவிப்பான் , வேடன் வந்தால் ஒருபாயமும் நடவாது என, 
இதைக் கேட்ட உடனே விரைவாகப் போய் அவைகளுடனே நடந்த 
காரியத்தைச் சொல்லி , இரணியகனை இட்டுக் கொண்டு வந்தது . வந்த 
இரணியகன் மானைப் பார்த்து , நீ சமர்த்தனாப் இருக்கையில் வலையில் எப் 
படி அகப்பட்டாய் ? என - மான் வல்லமை இருந்தாலும் வருவது வரும் , 
இப்போது என்னைச் சீக்கிரமாய் விடுவி , எனக்குப் பழைய பயம் இருக் 
கிறது ; ஏனென்றால் , முன் நான் குட்டியாய் இருக்கையில் வேடன் வலை 
கட்டி என் கூட்டத்தை வளைத்தான். ஆனால் , மற்றவைகள் பெரிய மான் 
களாய் இருந்தபடியால் குதித்து வலையைத் தாண்டிப் போயின . எனக்குக் 
குதித்தோடச் சக்தி இல்லாதிருந்தது, ஆதலால் வேடன் பிடித்து ராஜாவி 
னிடத்தில் கொண்டு போனான் . ராஜா வாங்கித் தன் பிள்ளை கையிற் 
கொடுக்க அங்கே நான் வெகு நாள் இருந்து கொண்டிருக்கையில் ஒரு 
நாள் மேக்கர்ச்சனையைக் கேட்டு நான் மிகவுஞ் சஞ்சலப்பட்டு, மனுஷ 
பாஷையினால் எனக்குள்ளே பேசிக் கொண்டேன் . என்னவென்றால் , 


| H. B., p . 23.V. See சித்திரம் and அங்கம் , 


TPS , Y. 


58 


A TAMIL PROSE READER 


காற்று மழையால் பீடிக்கப் பட்டு மான் கூட்டங்கள் ஓடும் போது அவற்றின் 
பின் நான் ஓடுவேனா ? என - ராஜ குமாரன் இதைக்கேட்டு நாற்றிசையம் 
பார்த்து என்னைப் பார்த்தான் . பின்பு சற்றுநேரஞ் சும்மா இருந்து இது 
மனுஷனைப் போல் எப்படி உச்சரித்தது ! ஆகையால் , இது ஒரு விசித்திரப் 
பிராணியாய் இருக்கிறது என்று நினைத்து , பயத்தினால் சுரத்தில் விழுந்தான் . 
பிறகு விடியற்காலத்திற் சோதிஷர்களை அழைப்பித்து அவர்களுடனே 
இதைச் சொல்ல , அவர்கள் , எல்லா மிருகங்களும் மனிதரைப் போல் 
பேசுகின்றன ; ஆனால், நமக்கு முன்னே பேசுகிறதில்லை , அதுவும் உன் 
னைப் பாராமற் பேசிற்று ; இதற்காக நீ பயப்பட வேண்டாம் , இது யாதொரு 
விசித்திரப்பிராணி அன்று ; இதனால் உனக்கு எவ்வளவும் பயமில்லை 
என - இதைக் கேட்டு, ராஜகுமாரன் என்னை விட்டு விட்டான் . பிறகு 
இக்காட்டில் வந்தேன் , இப்படி முன்னொருதரம் வலையில் அகப்பட்டேன் , 
ஆகையால் , என்னைச் சீக்கிரமாக விடச் சொல்லுகிறேன் என , - இதற்குள் 
ளே மித்திரத்துவத்தினாலே மந்தரனும் அங்கே வந்து இரணியகனைப் பார்த்து , 
மித்திரா ! இப்படித் தாமசம் பண்ணுகிறது சரி அன்று , இப்போது வேடன் 
வந்தால் நாம் எல்லாம் ஓடிப் போவோம் ; ஆனால் , வலையில் அகப்பட்ட 
சித்திராங்கனைப் பிடித்துக்கொள்வான் , இதைக் குறித்து எனக்குக் கிலேச 
மாய் இருக்கிறது ; ஏனென்றால் , நினைப்பின் படி மனதில் இருக்கிறதை 
அறிகிற சிநேகிதனும் மநோகர ஸ்திரீயும் பிறர்துக்கம் அறிகிற பிரபுவும் 
கிடைக்கிறது அருமை , என்று இப்படி மந்தான் சொல்லிக் கொண்டிருக் 
கையில் , வேடன் சடுதியில் இயமனைப் போல் தூரத்தில் வருகிறதைலகுப 
தனன் கண்டு எலியைப் பார்த்து , மித்திரா ! வேடன் வந்தான் , இப்போது 
பெரிய சங்கடம் நேரிட்டது எனஅதைக் கேட்டு இரணியகன் அதி 
சிக்கிரமாய்ச் சித்திராங்கன் வலையை அறுத்தது ; அறுத்த உடனே கிட்ட 
வந்த வேடனைப் பார்த்து எல்லாம் ஓட்டம் பிடிக்க , அப்போது அவன் 
விசனம் அடைந்து , நாலண்டையும் பார்க்கையில் மந்தரன் தன் நடை 
யின்படி நடந்து கொண்டிருந்தது . வேடன் அதைப் பார்த்துப் பிடித்து , 
தன் வில்லில் சேர்த்துக் கட்டிக் கொண்டு , கொஞ்சஞ் சந்தோஷத்தோடே 
போகும் போது அதைப் பார்த்து மானும் எலியுங் காகமும் மிகவுஞ் சிரமப் 
பட்டு , இப்போது என்ன செய்யலாம் ? என்று , வேடன் பின்னே போகத் 
தொடங்கின ; அப்போது இரணியகன், ஒரு சங்கடம் நிவர்த்தி ஆகிறதற் 
குள்ளே மற்றொன்று வந்து நேரிட்டது ; ஆகையால் சீவனுக்குத் தேகத் 
தோடு கூட அநேகந் துக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது ; 
இந்தத் துன்பஞ் சிநேகிதனால் நமக்கு வந்தது . ஏனென்றால் , எவன் மித் 
திரனிடத்தில் விசுவாசம் வைக்கிறானோ , அந்த விசுவாசம் அவனுக்குத் 
தாய் தந்தை சகோதரன் பிள்ளை சுற்றங்களிடத்தில் இராது என்று இப்படி 
வெகுவிதமாய்த் துக்கித்து , பின்னும் , வேடன் தூரமாகப் போவதற்கு முன் 
னே மந்தரனை விடத்தக்க உபாயம் பண்ண வேண்டும் , பிறகு ஆக மாட் 


CH . IV . PANCHA - TANTHIRAM 


59 


டாது , என 

- அப்போது அவைகள் என்ன செய்யலாம் ? சொல் என - 
எலி சித்திராங்கன் ஏரிக்கரையில், செத்தவனைப் போலக் கிடக்க வேண் 
டும் ; அதன்மேற் காகம் உட்காந்து கொண்டு பொய்யாகக் குத்த வேண்டும் 
அப்படி இருந்தால் அதை வேடன் பார்த்து மந்தரனைப் பூமியில் வைத்து 
விட்டு மான் அண்டை போவான் , இதற்குள்ளே நான் ஆமையின் கட் 
டைச் சேதிப்பேன் ; பிறகு அவ்வாமை தண்ணீரில் ஓடிப்போம் என - 
இதைக் கேட்டு , எல்லாம் அவ்வாறே செய்து , மந்தரனை விடுவித்தன, பிறகு 
அந்த வேடன் வாய்த்தவிடும் போய் அடுப்பும் நெருப்பும் இழந்தவன் 
போல் வெட்கி , மிகவும் வருத்தம் அடைந்து , கைக்கு வராதபெரிய 
லாபத்தை இச்சித்து , கைக்கு வந்த சிறிய லாபத்தை இழந்தேனே, யார்க் 
கும் அதிக ஆசை அதிக நஷ்டம் ; கிடைத்த மட்டும் போதும் என்று 
நினைக்கிறவனே மகா புருஷன் என்று இங்ஙனம் எண்ணிக் கொண்டு , 
தன் வீட்டுக்குப் போன உடனே அந்தக் காகமும் ஆமையும் மானும் 
எலியும் மிகவுஞ் சந்தோஷம் அடைந்து , தங்களிடத்தில் முன்போல 
வாழ்ந்திருந்தன. 


நட்புப்பேறு என்னும் அதிகாரம் 


முற்றிற்று , 


CH . V. 


MAGISTERIAL BUSINESS 


61 


CHAPTER V. 


MAGISTERIAL BUSINESS : 


CUTCHERY TAMIL . 


1. Oficial Returns of Robbery Cases . 

. 
தென்னாக்காடு சுபா (South Arcot ) மாஜிஸ்திரேட்டாராகிய மேஸ்தர் சி . டப்பிலியு ட் 
(C.W. Read ) நுரையவாகள் சமுகத்துக்கு : 

விமூப்புறம் துக்குடி முதலாவது வகுப்பு பார்பேட்டு (subordinate ) மாழில்திரேட்டு 
குழகதைகேது பின்ளை எழுதிக்கொண்ட அஜி : 

காளது வருஷம ஜனவரி ( January ) மாசமுதல் சூன் (June) மாசம் 
ஆகர் வரையில் நடந்த கூட்டக்கொள்ளை வழிப்பறி இதுகளின் தப்சீல் 
கணக்கும் ஸ்டேட்டுமெண்டும் தயார் செய்வித்து அந்தக் கதா ( உ ) யும் 
இதிலடக்கமாய் சமுகத்துக்கு ரவாணா செய்திருக்கிறேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 வருஷம் , குலை (July ) மாசம் , 

பஸ்பா விழுப்புதல் , 


2. A Thief flogged . 
தெவனுக்காடு சபா மாதிஸ்திரேட்டராகிய ( இன்ன ) இரையார்கள் முகத்துக்கு : 
விழுப்புறம் ( Viapparanu ) தாதுகா முதல் வகுப்பு சபார்ேெசட்டு வாதில்திரேட்டு ம. குழாதை 
வேறு (M. Kuranthai Vala ) பிளை மிகவும வணகளை கெழுதிக்கொண்ட அழி யெனன வெனரல் : 

நாளது (p . 14 ) வருஷத்திய காலண்டர் ( calendar ) நெமபர் 108 - ல் 
( இல் 7th c .) தாக்கலான குற்றவாளி கிஷ்ணன் நாளது வருஷம் ஏபரல் 
மாசம் 14 உ . ராத்திரி சுமார் 10 மணிக்குக் கொலியனூர் ரோட்டுக்க ( Road ) 
ருகாமையிலிருக்கிற் தென்னந்தோப்பில் விட்டிருந்த வண்டியிலிருந்த வாதி 
( ஆகிய 130, 50 ) திருவேங்கிடத்தினுடைய ( proper name : திரு - வேங் 
கிடம் ) ரூபாய் 121 - 1 பெறுமான வெள்ளை சரிகை போட்டதலை குட்டை 

Lit. gentleman -rienvervie-- an awkward honorifie , ia which w ர = Mr , and 
அக as the 

சமூகத்துக்கு used ceremonially for the simple அணிகளுக்கு . 
* This is called a " heading . 
• The mute dot is very often omitted I 


1 


52 


A TAMIL PROSE READER 


ஒன்றை களவு செய்ததாக இந்தியன் பினல் கோட் ( Indian Penal 
Code) 379 - வது ( 175 ) செகஷன்படி குற்றம் ஸ்தாபகமாய் ( establish ), 
மேற்படி குற்றத்திற்காக கஅசுச வருஷத்திய VI வது ஆக்ட்டு ( act ) 
I- வது செக்ஷன் (section ) முதலாவது கிளாசு (clause ) படிக்கு மேற்படி 
குற்றவாளி முதுகில் ஒன்பதுவார்கசசையினால் இரண்டு டஜன் (dozen ) 
அடிக்கும்படி நான் தீர்ப்பு செயது , இன்றையத்தினம் சாயந்திரம் 4 . 
மணிக்கு ( 242 ) கஸ்பா விழுப்புறம் பஜார் கடைவீதியில் என் முன்பாக ( 251 ) 
மேற்படி தீர்மானத்தை நிறைவேற்றி குற்றவாளியை விடுதலை செய்திரு 
ககிறேன். 
இது விவரம் சமுகத்துக்கு அறிக்கையாக மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 வருஷம் , குன்வாசம் 8 


கல்ப விழுப்புறம் , 


3. Shed burnt. 


தென்னார்க்காடு சுபா மாஜிஸ்திரேட்டாசாகிய ( இன்ன ) துரையவர்கள் சமுகத்துக்கு : 
கடலூர் ( Cuddalore = town of the confluence ) தாலூகா உ - வது கிளாச பட்டுபேட்டு 
மாதிஸ்திரேட்டு கோர்தாயர் ( Goviatha Kayar ) எழுதிக்கொண்ட அர்ஜி : 

துக்குடி மஜ்கூரைச் சேர்ந்த திருவந்திபுரம் நாராயண படையாச்சியினு 
டைய கல்கட்டுக கோப்பு வீட்டின் தோட்டத்துப்பக்கத்துச்சுவரில் தென் 
னங்கீத்தினால் ( கீற்று ) போட்டிருந்த ஜாகையில் நாளது மாசம் 3 உ இராத்திரி 
11 மணிக்குத்தெய்வகதியாய் தீப்பட்டு வெந்து விட்டதாயும் அதினாலே 
மேற்படி வீட்டுக்காரனுக்கு ரூபாய் ச (4) சேதம் நேரிட்டிருப்பதாயும் 
மேற்படி கிராமம் வில்லேஜ் மாஜிஸ்திரேட்டு எழுதிய ரிபோர்ட்டும் மேற்படி 
நாராயண படையாச்சியினுடைய வாக்குமூலமும் இதிலடக்கம் செய்து 
பார்வை யிடும்படி யனுப்பியிருக்கிறேன் . 

மெற்படி நாராயண படையாச்சியை விசாரித்ததில் அவன் நாளது மாசம் 
( ங உ ) ராத்திரிபடுத்துக் கொண்டிருக்கும் போது மேற்படி ஜாகை பற்றிக் 
கொண்டு எரிகிற வெளிச்சந் தெரிந்து தான் கூச்சல் போட்டதாயும் ( I ) 
அதைக்கேட்டு அக்கம் பக்கத்துச்சனங்கள் உடனே வந்து அதை அவித்துப் 
போட்ட தாயும் ( 2) மேற்படி ஜாகை முக்கால் வாசி எரிந்து போய்விட் 
டதாயும் ( 3) அதினால் தனக்கு ரூபாய் . ( ச) பெறுமான சாமான்கள் 
சேதப்பட்டுப்போனதாயும் ( 4 ) மேற்படி , ஜாகை தெய்வ கதியாய்த் தீப் 
பட்டதே தவிர ஒருவருடைய செய்கையினால் நேரிட்டதல்ல வென்றும் 


1 An old caste title , Rara , Rao , Row , Rayar , Raja . 

Observe the ellipses : words are strung together without connectives ,550 . 


CH.V. 


MAGISTERIAL BUSINESS 


63 


(5) அந்தவிஷயத்தில் தனக்கு யார் பேரிலும் சந்தேகமில்லை யென்றும் 
( 6 ) சொல்லுகிறான். 
சங்கதி சித்தமறியலாவதாய் மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 வருயும் , க கவரிமாசம் 30 உ , 

புகப்பாம். 


4. Torch - light Robbery. 
தென்னூர்க்காடு கயா காஜிஸ்திரேட்டாராகிய (இன ) துரையவர் சமூகத்துக்கு : 
லூர் சக்குடி ( 2 ) - கிளா சபார்டுசேட்டு மாஜிஸ்திரேட்டு கோவிந்தாாடி எழுதிக்கொண்ட 


21 


. 


துக்குடி மஜ்கூர் தாக்கல் ஆடூர்குப்பம் கிராமத்தில் ராமசாமி நாயக்கன் 
(க ) ராமலிங்க நாயக்கன் ( 2 ) இவர்கள் வீட்டில் காளது மாசம் 2 உ . இரா 
ததிரி சுமார் 20 பேர் தீவட்டித்திருடர்கள் பிரவேசித்து களவு நடக்கையில் 
மேற்படியூர் வில்லேஜ் மாஜிஸ்திரேட்டு வகைரா சனங்கள் சேர்ந்து 
இரைச்சல் போட்டதின் பேரில் வீட்டுக்குளிருந்த திருடர்கள் ரூபாய் 

8 பெறுமான சொத்துகளை களவு செய்து போன்தாகவும் பின் 
தொடர்ந்து போனதில் திருடர்கள் அகப்படவில்லை யென்றும் மேற்படி 
ஆர் வில்லேஜ் மாஜிஸ்திரேட்டு எழுதிய ரிபோர்ட்டு காளது தேதியில் கா 
லமே வந்து சேர்ந்தது அந்தச்சங்கதியை விசாரணை செய்யுப்படி பிதிவி 
உடனே மேற்படியூருக்குப் போகிறேன் . விசாரித்துக் கிரமப்படி நடந்து 
கொள்ளுகிறேன் ( 269 ) சித்தமறியலாவதாய் மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள்விதேயன் . 
1865 வருஷம், ஜனவரியசம் 5 , 

புதுப்பாளயம் ( New Town , Caddalore ). 


- 


5 , Forgers and Fersonators committed for Trial . 
தென்னார்க்காடு கயா மாறில்திரேட்டாவர்களாகிய ( இன்ன ) அரையவர்கள் சமுகத்துக்கு : 
விமுப்புறம் 

முதலாவது பருப்பு சபசேட்டு எஜிஸ்திரேட்டு குழமேது 
பன் ( M. Karanthaivelu Pillai ) மிகவும் வணக்கத்துடனே சலாம் செய்து எழுதிக்கொண்ட 
அஜி பென்னவேனருல் : 

நாளது வருஷத்தியரிஜிஸ்தர் நமபர் 6 ல் தாக்கலான குற்றவாளிஸ்ரீ(p.16 ) 
னிவாச உடையான் (SrI- Nivasa Udaiyan ) அல்லது சீனப்புடையான் 
வகைராக்கள் பேரில் இந்தியன் பினல் கோட் 468, 419, 114, இந்த 
சேக்ஷன்களின்படி மோசஞ்செயயும் - பொருட்டு ஆள்மாறாட்டமாய 
சிருஷ்டனை (crime ) செய்ததாகவும் உடைந்தையா யிருந்ததாகவும் குற்றம் 
ஸதாபகமாய் மேற்படி குற்றவாளிகள் 6 பேரையும் செஷன் கோர்ட்டார 
வர்களுடைய பரிசீலனைக்காக நாளது தேதியில் கமிட்டு (commit ) செய்தி 


64 


A TAMIL PROSE READER 


ருக்கிறேன் . ஆகையால் அதைச் சேர்ந்த ரிஜிஸ்தர் குற்றபத்திரிகை வாக்கு 
முலம் வகைராக்களுக்கு நகல் தயார் செய்வித்து மேற்படிகதா ( 12 ) யும் 
இதிலடக்கஞ் செய்தனுப்பியிருக்கிறேன் பப்ளிக் பிராசிகியூட்டரை ( Public 
Prosecutor ) யேற்படுத்த வேண்டியதைக் குறித்துச் சமுகத்திற்கறிக்கையாக 
மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 வருஷம் , மோசம் 20 4 , 

பா விருப்புறம் . 


6. Theft in a Choultry. 
தென்னார்க்காடு சபா மாஜிஸ்திரேட்டாராகிய ( இன்ன) நுரையவர்கள் சமூகத்துக்கு : 
கடலூர் நக்கு ( 1 ) வது வகுப்பு சபார்ேெசட்டு மாஜிஸ்திரேட்டு கோவிந்தராயர் எழுதிக்கொண்ட 
அச்சி யென்னவென்றால் : 

துக்குடி மஜ்கூர் தாக்கல் அனுக்கப்பட்டியிலிருக்கும் பொன்னம்மாள் 
வீட்டில் சென்ற செப்டம்பர் ( September ) மாசம் ( 14 உ ) சாயந்திரம் 
( 6 ) மணிக்கு ரூ 1 -- 

8 1 பெறுமான சொத்துகள் களவு போனதாக 
ஜோனகன் சாவடி (Janagan Choultry ) ஸ்டேஷன் அதிகாரி அனுப்பிய 
14 நம்பர் சார்ஜ் பட்டி (charge - sheet) (க) முச்சிலிக்கா ( உ ) ஆக 
( கூ - யும் ) இதிலடக்கஞ் செய்திருக்கிறேன் . இதுசங்கதியும் இந்தக்களவு 
அவ்விடத்து விசாரணைக்குட்பட்டதா யிருக்கிறதும் தெரியலாவதாய் மனுவு 
செயது கொண்டேன் , 

தங்கள்விதேயன் . 
1865 -ஷம் , அக்டோபர் - உ . 


7. Unclaimed Property. 
தெயனார்காடு காமாஜிஸ்திரேட்டாவர்களாகிய மெஸ்தர் ( இன்ன ) துரையவர்கள் சமூகத்துக்கு : 
கடவர் துக்குடி ( 2 ) து கிளாஸ் போர்டிபோட்டு மாஜிஸ்திரேட்டு கோவிந்தராயர் எழுதிக்கொண்ட 


தாலுக்காவில் தாக்கலாயிருக்கிற பேவாரிசு சாமான்களுக்குப்பட்டி 
அனுப்பும்படியாய் லேட் ( late ) தாலூகா மாஜிஸ்திரேட்டு பேரால் சமுகத் 
திலிருந்து வந்திருந்த உத்தரவு ரிகார்ட்டிலிருந்ததைப் பார்வை யிட்டுக 
கொண்டேன் . 

செனற 1864 ரூபத்தில் பேவாரிசாய்த் தாலூக்காவில் தாக்கலாயிரு 
ககிற சொத்துகளை உடையவர்கள் ஆஜராய்ப் பெற்றுக்கொள்ள வேண் 
டியது என்று இஸ்தியார் பிறப்பித்திருக்கிற விபரங்கண்டிருக்கிற பட்டி 
ஒன்று இத்துடன் அனுப்பியிருக்கிறேன் ; மற்ற சாமான்களுக்கு பட்டி 
தயாராகிக்கொண்டு வருவதை அப்போதைக்கப்போது உத்தாவுபடிக்கு 


CH . V. 


MAGISTERIAL BUSINESS 


65 


இது விவரம் தெரியலாவதாய் ! 


அனுப்பிக்கொண்டு வருகிறேன் ( 509) . 
மனுவு செய்து கொண்டேன். 


தங்கள் விதேயன் . 


1865 0 ஜனவரி - 31 - 

புதுப்பளம், 


8. Death of the Ghosayi. 
தென்னார்க்காடு சுபா டிஸ்திர்கட்டு மாஜிஸ்திரேட்பராய ( இன்ன ) அரையர்கள் மூசத்துக்கு . 
கடலூர் துக்குடி (2 ) வது கிளாஸ் பார்டிமேட்டு மாஜிஸ்திரேட்டு கோவிந்தராயர் ( Govintha Rayar ) 
எழுதிக்கொண்ட அர்ஜி பென்ன வென்றால் , 

துக்குடி மஜ்கூர் தாக்கல் திருப்பாப்புலி (Tiru - papuli) யூர் சர்க்கார் 
தர்ம சத்திரத்திற்கெதிரில் தென்னமரத்தின் சமீபத்தில் 40 வயதுள்ள 
கோஸாய் ஜாதி யொருவன் செத்துக்கிடந்த விஷயத்தைப் பற்றி வில்லேஜ் 
மாஜிஸ்திரேட்டு வகைரா விசாரித்து அனுப்பிய தஸ்தாவேஜுகளான வில் 
லேஜ் மாஜிஸ்திரேட்டு ரிபோர்ட்டு ( 1 ) ஸடேஷன் 41 நமபர் அறிக்கை ( 1 ) 
மஹஜர் ( I ) ; இமமுன்று கதாவும் இதிலடக்கஞ்செயதிருக்கிறேன். 

அதுகளினாலே அந்த கோஸ்ாய் . 2. தினமாய் வயிற்றுக்கடுப்பு வியாதி 
யினால் உபத்திரவப்பட்டு நாளது 19 உ உதயத்திற்குத்தெய்வ கதியாய் 
இறந்து போய்விட்டதாயும் பிரேதத்தின் பேரில் அடிதழும்பு முதலான குறி 
களில்லை யென்றுந் தெரியவருகிறது . அவனிடத்தில் அகப்பட்ட சொத் 
துகளென்ன வென்றால் : 


K. A , P. 
. 4 
* 3 

I 


- 


பெரமான வடக்கத்திய பித்த செம்பு 
பெறுமான இருப்பு ஓட்டை கட்டு 

பெறயான சணற்புரி தாம்புகயா . 
இந்தச் சொத்துகளை வாரிஸ்தாரில்லாத்தினாலே பேவார்ஸ் தாக்கல் 
செய்திருக்கிறேன் . 

தங்கள்விதேயன் , 
1865 3 குன் மாசம் 22 - 

முகாம் குடிக்காடு ( Kudikkadu ) . 


9. Asks for a Frank to an Official Letter . 
ஆற்காடு தென்கண்டம் (South Arcot ) ஜில்லா கலொட்டார் அவர்களாகிய ( இன்ன ) அவர யவர்கள் 
சமுகத்துக்கு : 
எலவாரூர் துக்குடி தாசில்தார் அப்பாசாமி முதலியார் எழுதிக்கொண்ட அஜி 

மதராசு பிரெசிடென்சி யினாம் கமிஷனர் (Inam Commissioner ) டப் 
பிளியூ . டி . ப்ளேர் ( W. D. Blair ) துரையவர்களுக்கு எழுதிக்கொண்ட 
அர்ஜி அடக்கஞ் செயத லிபாபா ( க ) இத்துடன் அனுப்பி யிருக்கிறேன் . 

I - In order that it may be clear : தெரியல ஆவறு ஆக ( 148 , 140 ) . 


PF, V. 


K 


66 


A TAMIL PROSE READER 


அந்தலிபாபாவின் பேரில் சயனாய் (sign ) த்தபாலில் அனுப்பிவிக்க உத்திர 
வாக வேண்டி யிருக்கிறது . இங்தச் சங்கதி சித்தமறியலாவதாய் மனுவு 
செய்து கொண்டேன் 

தங்கள் விதேயன் . 
18653 மூலை மாசம் 19 - 


எலவான 


* 


* 


. 


10. Four Anna Bhatta collected and sent.. 
தென்pே er ) சுபா வொட்டராசிய . டப்பினியு ட்ரை பாகச் சமூகத்துக்கு : 

[ From Tirumalapariyar, acting Tahsildar of Cuddalore .) 
படலூர் தக்குடி. ஆகட்டித் தாரில்தார் திருகலாசாரியார் எழுதிக்கொண்ட அர்ஜி : 

நாளது மாசம் 24 உ சமுகத்திலிருந்து சாதரான 375 நமபர் உத்திரவு 
பிரகாரம் கூடலூர் கோவிந்த ராஜ பிள்ளையிடத்தில் வசூலான படிப்பணம் 
அணா நாலையும் இத்துடன் ஜவான் கோவிந்த நாயக்கன் வசமாய் அனுப்பி 
யிருக்கிற கங்கதி மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 © rahut " 15 
புதுப்பாளையம் , 

11. A TWriter appointed . 
தென்முற்காடு ஜில்லா லெட்டர் மொத 2 , டப்பினியு ட்துரை பயர்கள் முத்துக்கு : 
கடலூர் தாலூசு ஆயட்டில் தாசில்தார் திருமலாசாரியார் எழுதிக்கொண்ட அஜி ; 

நாளது முதல் உ 315 நமயரில் சமுகத்தில் பிறந்த உத்தரவின் 
கடைசி பாகத்தில் ஆக்கியாபித்திருக்கிற பிரகாரம் காயிலாவினால் ஆறு மாச 
காலத்திற்கு ரஜா பெற்றிருக்கிற துக்குடி மஜ்கூரிலாகா கீழ் அருங்குணம் 
கிராமத்திய மணியம் வைத்திலிங்கா (Vaittiliiga) ரெட்டிக்கு பதிலாக 
உமேதுவார் திருப்பாப்புலியூர் சாம்பசிவய்யன் (Camba - ivayyan ) என் 
பவனை நாளது மாசம் 10 உ முதல் சர்க்கார் தரபில் மணியம் குமஸ்தா 
வாக ஏற்படுத்தி வேலை வாங்கி வருகிறேன் . இதுசங்கதி விசிதமாக மனுவு 
செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 


12. Complaint of Delay. 
ஆழகம் யோ தென்பிர்வு ஓர்மையின் (ைேம ) மாஜிஸ்திரேட்டராகிய . ஜாஜ் பான்பர் நுரையவர்கள் 
சமுாத்துக்கு : 

திருவாரி துக்குடி (2) வது இவரல் சப்மாஜிஸ்திரேட்டு சாம்யமூர்த்தி ஜயர் எழுதிக்கொண்ட அஜி 
பென்னவென்கல் : 

பிற்கா ( பிர்கா ) மஜ்கூரைச் சேர்ந்த பண்ணுருட்டியிலிருக்கும் அங்கமுத்து 
கவுண்டன் கொடுத்த பிட்டீஷன் பேரில் சுருக்கமாய் ரிபோர்ட்டு செய்யும்படி 

1 • As a thing which shall be known to (your ) mind . 
சாதரான is often written wrougly for அதான . See Lex . 
914 = list, roll. 


* 


CH . V. MAGISTERIAL BUSINESS 


67 


நாளது 16 உயில் 146 நமபரில் பிறந்த இண்டார்சு (endorsement ) 
உத்திரவு வந்து சேர்ந்தது . 

பிட்டீஷனில் சொல்லியபடி கேசை விசாரணை செய்து 15 நாள் 
வரையில் யாதொருமுடிவுஞ் செய்யாமலிருக்கவில்லை. அப்படி சொல்லு 
வது சுத்த பொய் , 

மேற்படி கிராமத்தில் தைக்கா (dyke) வுக்கு ஜாரி ( சாரி ) யாயிருக்கிற மானி 
யநிலங்களில் சிலநிலத்தை மேற்படி கிராமத்திலிருக்கும் குட்டைய கவுண்ட 
னென்பவன் கவுல் பெற்று அனுபவித்து வந்திருக்க , இந்த நிலத்தை பிட்டீஷன் 
தார் வகைரா சில பேர் துராக்கிரதமாய் சாகுபடி செய்ததாக என்னிடத்தில் 
பிராது வந்தது . அந்தக் கேசு விசாரணையாய் நாளது 14 உ யுடன் 
முடிவாகி குற்றவாளிகள் பேரில் குற்றம் ஸ்தாபிதம் ஆச்சுது . என் அபிப் 
பிராயப்படி அந்த கேசை மேல் கோர்ட்டுக்கு ரிபர் (refer ) செய்வதற்கு 
சில அவசியமான தகரார்களை விசாரணை செய்யும்படியாய் கசுபாவுக்கு 
IO மயில் தூரத்திலுள்ள எய்த்தூர் கிராமத்துக்குப் போயிருந்து நேற்றியதி 
னந்தான் திரும்பிவந்தபடியினாலே தடங்கலாச்சுது . இப்போது சீக்கிரத்தில் 
ரெகார்டுகளைச் சீர்ப்படுத்தி மேல் கோர்ட்டுக்கு ரிபர் செய்யப் போகி 
றேன் . இந்தச் சங்கதி தங்கள் சித்தமறியலாவதா யெழுதிக் கொண்டேன் . 
அசல் பிட்டீஷனை யிதிலடக்கஞ் செய்திருக்கிறேன் . 

தங்கள்விதேயன் . 
1865 © ஆகஸ்டு 19- . 


13. Currency Notes reguired . 


தென்தநாடு சயா கவொட்டராகிய (இன்ன ) துரையவர்கள் சமூகத்துக்கு : 
விழுப்புறம் துக்குடி தாரில்தாரம் . குழந்தைவேலுபின் - எழுதிக்கொண்ட அஜி பொாவென்றல் : 


பேபர் - கரன்சி நோட்டுகள் ( paper -currency : notes) விற்பனைக்காகத் 
தேவையானதற்கு பட்டிபடனே நாளது மீ 18s 11 நமபரில் சமுகத்துக்கு 
மனுவு செய்து கொண்டிருக்கிறேன் . 

அந்த பட்டியில் கண்டிருக்கிற படிக்கு நோட்டுகளை இந்த அர்ஜியுடன் 
வருகிற ஜவான் சையது -உசேன் (Saiyud - Husain ) வசமாய் அனுப்ப 
உத்தரவாக வேண்டிய சங்கதி மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள்விதேயன் , 
186 ; ரு ரூலை சரக உ , 


68 


A TAMIL PROSE READER 


14. Licenses to Arrack and Toddy Sellers.. 
தென்மோடு கமாகவொட்டாளர்களாகிய யெல்தர் ஜார்ஜ் பான்புரி ( George Banbury ) அரைய 
வாசம் சமுகத்துக்கு : 

திருவண்ணாமலை துக்குடி தாசில்தார் 9 ( Cr , S. FRI ) பாபக்கா 1865 S அக்டோபர் - 
11. சபாவிவரும்தெழுதிக்கொண்ட அர்ஜி : 

காளது ம க உ 47 நமயர் சாதரான உத்தரவுப்படிக்கு கலால் சேந்தி 
இஜாராதார் கடைக்காரர்களுடைய பேர் கண்டு அசூரில் கொடுத்த ஜாபி 
தாவில் கண்ட மேரைக்கு இடம்பேர் இதுகளை அந்தந்த நமபர் முச்சிலிக் 
காக்களின் அடியில் சரியா யெழுதி அவர்களுடைய கையெழுத்தும் 
வாங்கி லைசென்சுகளை பட்டுவாடா செய்திருக்கிறேன் . இன்னம் பாக்கி 
யிருக்கும் இரண்டு முச்சிலிக்காக்களிலும் கடைக்காரர்களிடத்தில் கை 
யெழுத்து வாங்கி அதையும் மேற்படி கடைக்காரர்களிடத்தி லிருக்கிற 
லைசென்சுகளையும் ஒரு ரூபாய் கிரயமுள்ள காகிதத்தில் வாங்கின முச்சி 
லிக்காக்களையும் கூடிய சீக்கிரத்தில் சமுகத்துக்கு ரவாணா செய்கிறேன் . 
இதுசங்கதி சித்தமறியலாவதாய் மனுவு செய்து கொண்டேன் . முன்கி 
டைத்த லைசென்சுகள் பட்வாடாவாய்விட்டது . அசல் உடன்படிக்கை 
களையும் பின்னால் அனுப்புகிறேன் . 

தஙகள்விதேயன் .. 


15. Tauo Robberies . 
தென்ரைசா சுபா ஆட்டிம் மாஜிஸ்திரேட்டராகிய மெஸ்தர் ஜாஜ் பான்புரி அரையர்கள் 
சமுகத்துக்கு : 

விழுப்புறம் துக்குடி இன்சார்ஜ் (in charge ) 2 வது கிளாஸ் போர்டிகேட்டு மாஜிஸ்திரேட்டு சந்தி 
கிருயணராவு எழுதி கொண்ட அச்ஜி : 

நாளது 18 உ ராத்திரி சுமார் 12 மணிக்கு முகையூர் ஸ்டேஷ 
னைச் சேர்ந்த வடகரை தாயனூர் கழனி வெளியில் கிடையண்டையி 
லிருந்த வாதி இடைய வெங்கடாசலபிள்ளை மகன் முத்துசாமி வகைராக் 
களை சுமார் ரு பேர் திருடர்வந்து அடித்து அவர்களிடத்திலிருந்த ரூ 
6 ... 4 .. 4 பெறுமான வஸ்திர வகையாா சொத்துக்களைக் கொள்ளை யடித்துக் 
கொண்டு போனார்களென்றும் , அதேகாலத்தில் திருமலப்பட்டுக் கிராமத்தில் 

பட்டுக்கிடையில் படுத்திருந்த முத்தியாலுகான் வகைராக்களை சுமார் 
4 , 5 , பேர்திருடர்கள் வர்துதடியினால் அடித்து காயப்படுத்தினார்களென் 
றும் மேற்படி இரண்டு கிராமங்களின் வில்லேஜ் மாஜிஸ்திரேட்டுகளின் 
ரிபோர்ட்டுகளின் பேரில் ஸ்டேஷன் அதிகாரி இன்றைய தினம் தயார் 
செய்து அனுப்பிய 19 உ யுள்ள 26 நமபர் அறிக்கை சார்ஜியினால் ( charge 
list ) தெரிய வருகிற சங்கதி சமுகத்துக்கு அறிக்கையாக மனுவு செய்து 
கொண்டேன் . 

தங்கள்விதேயன் . 


- 


* 


கல்பாவிமுப்புறம் 


CH. V. 


MAGISTERIAL BUSINESS 


வ ) 


16. Robbery of Government Noney . 
தென்னாற்காய சபா மாஜிஸ்திரேட்டாராய (இன்ன ) துரையவர்கள் சமூகத்துக்கு : 
கடலூர் மக்குடி ஆகட்டில் (2 ) வது வாசு சபார்டினேட்டு மாஜிஸ்திரேட்டு - திருமகாசாரியார் 
எழுதிக்கொண்ட அர்ஜி : 


துக்குடி ! மஜ்கூர் " தாக்கல் இரண்டாயிரம் வளாகம் மணியம் 
குமஸ்தா வரதா ரெட்டி " யென்பவன் 1 * இந்தமாசத்து கிஸ் துக்கு 
மேற்படி கிராமத்தில் தான்வசூல் செய்த ரூபாய் . 61 - 1 - / வெள்ளைத்து 
ணியில் முடிந்து தோளில் போட்டுக் கொண்டு சாயந்திரம் - ரு மணிக்கு 
பிராஞ்சு ( French ) எல்லையில் சேர்ந்த குருவினத்தம் கிராமத்தண்டை வரும் 
போது அந்தவூர் அழகப்ப கவுண்டன் என்பவன் முடிச்சுடன் பணத்தை 
யும் செகப்பு குட்டையையும் பிடுங்கிக்கொண்டு போனதாயும் , அந்தக்குற் 
றவாளியைத் தடயத்துடன் பிடித்து அந்த இலாகா சவுதார் தலையாரி 
இவர்கள் வசம் செய்திருக்கிறதாயும் நாளது மீ 27 உ யாகிய நேற்று 
சாயந்திரம் 6 மணிக்கு கசுபாவில் என்னிடத்தில் ஆஜாரய்சசோல்லிக் 
கொண்டான் . 

அந்த விஷயத்தைப்பற்றி அவனிடத்தில் வாங்கின வாக்குமூலத்துக்கு 
நகலொனறை இதில் அடக்கஞ்செயது தங்கள் பார்வைக்கு அனுப்பி 
யிருக்கிறேன் . 

மணியம் குமஸ்தா சொல்வது வாஸ்தவமாயிருக்கும் பட்சத்தில் தட 
யத்துடன் குற்றவாளியை தகுந்த பந்தோபஸ்தாய் வைக்கும்படி பாகூர் 
தாசில்தார் வகையராக்களுக்கு யாதாஸ்து அனுப்பி ரெவினியூ இன்ஸ் 
பெக்ட்டர் அண்ணாஜீ ராவையும் உடனே யனுப்பியிருந்தேன் . 

மேற்படி ரெவினியூ இன்ஸ்பெக்ட்டர் வகைராக்கள் விசாரித்ததில் 
பிராஞ்சு இலாகா கிராமங்களில் குற்றவாளி யகப்படவில்லை யென்றும் , 
இங்கிலீஷ் இலாகாவிலிருக்கிற மேற்படி இரண்டாயிரவளாகம் என்கிற 
கிராமத்தில் நேற்று ராத்திரி ( 7 ) மணிக்கு மேற்படி குற்றவாளி தடயத்துடன் 
அகப்பட்டு அந்த வில்லேஜ் மாஜிஸ்திரேட்டு அவ்விடத்தில் அவனைப் 
பந்தோபஸ்து செய்திருந்தானென்றும் அவர்களுக்குத் தெரியவந்ததாக 
எனக்கு அறிக்கை செய்து இன்றைய தினம் என் முன்பாக காலமே ( II ) 
மணிக்கு மேற்படி நபரை ஆசர்படுத்தி யிருக்கிறார்கள் . அந்த சங்கதியைக் 
குறித்து வி ரித்துக் கொண்டிருக்கிறேன் . 

தங்கள் விதேயன் . 
1865 இ , சலம்பர் - 28 -, 


புதுப்பாளையம் , 


* These eleven words are the subject to agred Curx . Read backwards, and supply ) 
ellipses. 


70 


A TAMIL PROSE READER 


17. Brahman fonund Dead . 
திருச்சிவப்பஎனி சில்லா எட் அசிஸ்ட்டண்டு பறிஸ்திரேட் . ரிஸ்பெட்துரையவர்கள் சமூகத் 


( To II alter ) Vesbit , sq. , Head Assistant Magistrate , Trichinopoly District .] 
ட்டவுன் சப் மாலதிரேட் சேதுராவு வணக்கமாய் எழுதிக்கொண்ட அஜி : 

[ From Gethu Rio, Town -sub - magistrate .) 
கம்பர்சம் பேட்டை கிராம எல்லையில் கருவூர் ( Karuvur) ரஸ்தாவுக்குத் 
தென்புறத்திலிருக்கிற வாய்க்காலில் பேர் ஊர் தெரியாத ஒருபிராமணன் 
இறந்து கிடந்ததாயும் , அவன் பேரில் காயக்குறிகள் ஒன்றுமில்லை யென்றும் , 
அவனுக்கு சுமார் 50 வயதுண்டென்றும் , அவனுக்கு பாத்தியஸ்தர்களில் 
லாமையினாலே தானும் வில்லேஜ் இன்ஸ்பெகட்டரும் மாஜர் வாங்கிக் 
கொண்டு அடக்கம் செய்து விட்டதாயும் , கஅசு 0 ஏ டிசம்பர் மீ , நா உ 
கிராம முன்சீபு ரிபோர்ட்டு செய்திருக்கிறான் . 

மேற்படி பிரேதத்தைக்குறித்து ஷமுன்சிபு தாரனை சில சவால் கேட் 
டதின் பேரில் ந - து (p.14, நாளது ) மீ முதல் தேதியில் , உ - வது ரிபோர்ட்டு 
அனுப்பியிருக்கிறான் . 

மேற்படி ரிபோர்ட்டுகள் ( உ) மாஜர் (க) ஆக ( ங-ம் ) இதிலடக்கமாய் 
சமுகத்துப் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறேன் . 

மேற்படி பிராமணன் எதோ சிலகாரியங்களுக்கு மேற்படி வாய்க்காலின் 
தண்ணியிலிறங்கி தவறி விழுந்திறந்து போய்விட்டதாகவும் " அவன் மேல் 
துன்பக்குறிகளில்லாத்தினால் தெய்வ கதியாய் இறந்து விட்டதாகவும் நினைக் 
கப்படுகிற சங்கதி சித்தமறியலாவதாய் மனுவு செய்து கொண்டேன் . 


18. The Little Tank or Pool stops the cuay ! 
மதியால் ஜில்லா ஆ . வொட்டாவர்களாகிய ஜி . பான்பு துரையவர்கள் சமூகத்துக்கு : 
திருவரு தாலுகா தாதார் சஜ் முத்தின் சார்பு ( Nazim - ud - din Sahib ) எழுதிக்கொண்ட அம் : 

தொழூர் கிராமத்தில் அருணாசல பிள்ளையென்பவன் செய்த தர்காஸ்தில் 
சேர்ந்த 470 நம்பர் 4 -- 4-0 காணி பைமாயிஷ் கணக்கில் குட்டை 
யென்று தாக்கலாயிருப்பதினாலே அந்தக்குட்டையைப் பார்த்து அதை 
தர்காஸ்துதாரனுக்குக் கொடுப்பதில் உண்டான சாதக பாதகங்களைக் 
கண்டு ரிபோர்ட்டு செய்கிறதென்று பிப்ரவரி மீ உஉ . ஆக்கியாபித்த . 
52 கம்பர் இனயத்துதாமா சேர்ந்து அறிந்து கொண்டேன் . 

அந்தக்குட்டையை நான் பார்த்தேன் அது பாய்ச்சலுக்காவது மற்றொரு 
வித பிரயோஜனத்துக்காவது உபயோகப்படத்தக்கதாக இருக்கவில்லை ; 
Observe the ambiguity . 

தார் , சான் redundant. 
1 Note the accen ! alRtion of verbs .. * i. e. four annas , used for . 
Ceret flest is implied. 


1 


CH . V. MAGISTERIAL BUSINESS 


71 


தர்காஸ்து தாரனுக்கு சாகுபடிக்குக் கொடுக்கலா மென்றே தோணுகிறது ; 
இதை அந்த கிராமபட்டா பட்வாடாவாகும் போதேதுரைகள் சமூகத்தில் 
மனுவுசெய்து கொண்டிருக்கிறேன் ; மேற்படி கிராமத்தின் மற்ற தகராரெல் 
லாம் பைசலாய் விட்டது ; பிரஸ்தாப குட்டை விஷய மாய்த்துரைகளு 
டைய முடிவான உத்திரவு ஒன்றும் கிடைக்கவில்லை ; இங்த குட்டையைச் 
சேர்த்துக் கொடுத்தால் அதற்கும் மற்ற நிலங்களுக்கும் நந்து . பசலிக்கே 
தீர்வை கட்டுவதாக தர்காஸ்துதாரன் முன் கரார் நாமா கொடுத்து அதை 37 
நமபர் அர்ஜியுடன் சமுகத்திற்கனுப்பியிருக்கிறேன் ; அந்த மொத்தம் மேற் 
கண்ட காரணத்துனாலே ந - து பசலி பேரீஜில் மாத்திரம் இன்னம சேர்க் 
கப்பட வில்லை . ஆகையால் மனுவு செய்து கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
1864 மார்ச்சி மா 22 - , 


. 


கஸ்பா. 


( செ.சுப்பராயர் குமா .] 


19. Who is to be Village Inspector ! 
சேலம் ஜில்லா கலொட்டாவர்களாகிய ஆனபேயில், 4. , ஆர்பானட் ( Honourabic D. Arbuthnot ) 
துரையவர்கள் சமூகத்துக்கு : 
அந்தூர் தாலுகா நாரில்தார் தியாகராய பின் ( Tyag -riya Pillai ) பெழுதிக் கொண்ட அர்ஜி : 
ஆத்தூர் கிராம கங்காணி 1 நேமக (நியமகம் , நியமம் ) விஷயத்தில் 
எல்லா வாரிசுதாரர் (candidates) களையும் விசாரித்து அறிவிக்கும்படி சாத 
ரான சமுகத்தின் 150 நம்பர் உத்தரவு சேர்ந்து சங்கதி அறியலானேன். 

ஆத்தூர் கங்காணி இறந்து போனவனிட (for உடைய ) வாரிசு தாரர்களை 
விசாரித்ததில் இறந்தவனிட மூத்தமகனான அங்கன் என்பவன் இப்புறம் கூட 
மலை யென்கிற கிராமத்துக்குக்குடி போய் விட்ட தாகவும் , 2 - வது மகனான 
குப்பன் என்பவன் முன் தான் கங்காணிவேலை பார்ப்பதாகச் சொல்லி 
ஒப்புக்கொண்டிருந்தாலும் இப்புறம் தன்தமையன் வேறே கிராமத்துக் 
குக்குடி போய்விட்டபடியால் தான் சொந்த வியவசாயமுதலான வேலை 
களைப் பார்க்கவேணு மென்றும், அதனால் தனக்கு கங்காணி வேலை வேண் 
டியதில்லை யென்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் . 

வேறே யொருவனை கங்காணி வேலைக்கு நேமிக்க யாரும் அகப்பட 
வில்லை தலாஷ் செய்து கொண்டி ருக்கிறேன் ஏர்ப்பட்டவுடனே அறிக்கை 
கெய்து கொள்ளுகிறேன் . உத்தரவுடன் வந்த தஸ்தாவேசுகள் 2 வாரசு 
தார் குப்பன் வாக்குமூலம் 1 ஆககதா 3 ம் இதிலடக்கம் செய்திருக் 
கிறேன் . 

தங்கள் விதேயன். 
1S6 ; © ஆகக்டும் ; 


1 For கன்னி . 


72 


A TAMIL PROSE READER 


20. Sum wrongly entered in Account.. 
சேகஞ் சில்வா யொட்டரவர்களாதி . 4. ஆபதனட் மலாயர்கள் சமூகத்துக்கு : 
திருமணகிர்தாதுகா தாசில்தார் சேடிகிரராவு எழுதிக்கொண்ட அர்ஜி : 
துக்குடி மஜ்கூர் கதரிபுரம் கிராமத்திய பாக்கிதார் கிருஷணய்யன் கடந்த 
73 ம் பசலிபாக்கி செல்லாகாம லிருக்க டிபாக்கிதாரன் 74 ம் பசலியில் 
செலுத்திய தொகையை 73 ம் பசலி பாக்கிக்காக செல்லு வைத்துக்கொள் 
ளாமல் 74 ம் பசலிக்காக வரவு வைத்துக்கொண்ட வகையில் ஷ கிராம 
கணக்கு கரைதார்களை விசாரித்து அறிவிக்க வேணும் என்று ந -து 

4 உயின் 71 நமபர் உத்தரவின் ( 2 ) வது பாராவில் கண்டிருப் 
பதைக் குறித்து டி - யார்களை விசாரித்து வாங்கிய கதரிபுரம் கிராம கணக்கு 
குமஸ்தா சுப்பராவிட வாக்கு மூலம் ( I ) வு கிராம கரைதார் குமஸ்தா 
அப்புறாவினிட (உட or இட = உடைய , 248 ) வாக்குமூலம் ( I ) : ஆக்கதா 
2 ம் இதிலடக்கஞ் செய்திருக்கிறேன் . 

அதுகளால் மேற்கண்ட கிருஷணய்யன் என்பவன் தனக்குச் சேரவேண் 
டியதுகை தாலூகாவிலிருந்ததாயும் அதை 73 ம் பசலிபாக்கிக்காக முஜரா 
வைக்கப்பட்டிருப்பதாயும் ஷ கிராம கணக்கு கரைதார்களிடம் சொன்னது 
நிஜமா யிருக்கு மென்று அவாள் ( for அவர்கள் ) நம்பி , 74 ம் பசலிக்கு 
வரவு வைத்துக் கொண்டதாகக் காணவரும் ( = appears evident ) சங்கதி 
மனுக் கொண்டேன் . 

தங்கள் விதேயன் . 
25. II . 65 . 


* 


21. Stamp- vendor s Leave. 
சேலஞ் சில்ல r லெக்ட்டாளர்களாகிய மெஸ்தர் ஆனசேயில் டேவிட் ஆர்பதனட் தரையவர்கள் 
" முகத்துக்கு 
திருச்சங்கோடுதுக்குடி தாலேதார் மே ஜே.டி. மான்வெல் (J. D. Manuel ) எழுதிக்கொண்ட அர்ஜி : 
துக்குடி மஜ்கூர் ஸ்ட்டாம்பு வெண்டர் (stamp - vendor ) அர்தநாரி செட்டி 
( Artanari Chetti) யென்பவன் அவனுடைய சொந்த வேலையாய் சேலம் 
முதலான இடங்களுக்குப் போய் வரவேண்டிய அவசரத்தைப்பற்றி தன்னு 
டைய ஜவாபுதாரியின் (surety ) பேரில் நாளது உ முதல் தன்னிலாகாதார 
னான நரசிம்ம செட்டி என்பவனை பதிலாய் நேமித்துக்கொண்டு ஒருமாசத்திய 
ரஜாகொடுக்க வேணுமாய் என்னிடம் விண்ணப்பம் தாக்கல் செய்திருப்ப 
தாலும் ரஜா அவசியமென்று கேட்டுக்கொண்டதாலும் அவனுடைய ஜவா 
புதாரியின் பேரில் தானே தகுந்தவனும் லாய்க்குள்ளவனு மாயிருக்கிற வு 
பதிலிக்காரனை ( see பதில் = substine) - உ முதல் வேலைபார்த்து வரும்படி 
யாய் உத்தரவு செய்து ஆசாமிதாரனும் ரஜா உபயோகித்துக் கொண்டிருக்கிற 


| செய்து used for receipt . 


CH . V. 


MAGISTERIAL BUSINESS 


73 


சங்கதி சித்தமறியலாவதாய் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் . ஷ 
விண்ணப்பமும் இதிலடங்கி யிருக்கிறது . உத்தரவாகிறபடி நடந்து கொள் 
ளுகிறேன் . 

தங்கள்விதேயன் , 
r8653, பம்பர் " அ- , 

ஜே . டி மானபெல் , 


22. Extension of Leave. 
மதியாஸ் சில ஆ . பொட்டாளர்களாகிய ஜ rts பான்புர் அமரயவர்கள் சமூகமாக : 
திருவள்ளுர் மாறுவா நாயேதார் காஜிம் உத்தின் காப்பு எழுதிக்கொண்ட அர்ஜி : 
தாலூக் மஜ்கூர் எட் குமாஸ்தா சீனிவாசராவு முன் ஜாவுக்கு மேல் 
இன்னம் 2 மீத்துக்கு ரஜா கொடுக்க வேணு மென்று எழுதிக்கொண்ட 
அர்ஜியை அனுப்பி அவர்கேட்டுக் கொள்ளுகிற பிரகாரம் செலவு கொடுக் 
கலாமாவென்பதைக் குறித்து ரிபோர்ட்டு செய்கிற ( செய்யவேண்டும் என்று ) 
தெனறுதுரைகள் ஆக்கியாபித்த 5 நம்பர் இனாயத்து நாமா சேர்ந்தது. 

துரைகள் ராவு மஜ்கூருக்குச் செலவுகொடுக்கிற பட்சத்தில் எனக்கு 
ஆட்சேபம் ஒன்றுமில்லை பதிலிக்காரனால் வேலை சரியாய் நடந்து வரு 
கிறது ; ஆகையால் சங்கதி மனுவுசெய்துகொண்ட துமல்லாமல் அவன் 
எழுதிக்கொண்ட இனாயத்துநாமா வுடன் வாபஸ்வந்த அர்ஜியையும் இதில் 
வைத்து இருக்கிறேன் . 

தங்கள் விதேயன் . 
1864 ஜனவரி 15 -- , 

திருவாரூர் 


23. Land asked for , and now not wanted . 
மதிராஸ் . ஜில்வா ஆ. ( Acting ) கலொட்டாவாகிய ஜார்ஜி பான்புரி அரையார்கள் - 
சத்துக்கு : 
திருவள்ளூர் தாலூகா தாசில்தார் சஜிமுததின் சாய்பு எழுதிக்கொண்ட அர்ஜி : 

இக்காடு கிராமத்தில் தலக்கஞ்சேரியிலிருக்கும் முனிசாமி எ சில்லரை 
காணிக்கு ( / Kanis, and odd ) நவம்பர் 21 உ தர்காஸ்து கொடுத்த 
மாத்திர்த்தில் நிலஸ்திதி பார்க்கும் படி இன்ஸ்பெக்ட்டருக்கு யாதாஸ்து 
அனுப்பிக் கிராமத்துக்கு நோட்டீசும் சர்வு செய்வித்திருக்க ( after notice 
had been served ) . அந்த நிலம் தனக்கு அகத்தியமில்லை யென்று 
டிசம்பர் 14 உயில் தர்காஸ் துகாரன் மறுபடி ஆஜராய் மனுவர்ஜி 
கொடுத்திருக்கிறான் . 

இதே நிலத்தை இதற்குமுன் தர்காஸ்து செய்து பின்பு வேண்டாமென்று 
ராஜினாமா கொடுத்து துரைகளுக்குத்தெரியப்படுத்தி உத்தரவுபிரகாரம் பா 
For ஆமூ d order. 

= an order ; dea gift 


1 . 


HOPE Y , 


74 


A TAMIL PROSE READER 


லிலிருந்து (File ) அந்தக்கேசையும் எடுத்துப் போட்டிருப்பதினாலே அதே 
நிலத்தைப்பற்றி வந்த இந்தகேசையும் பயவிலிருந்து எடுத்துப் போட்டிருக் 
கிறேன் . சங்கதி விசிதமாகும் பொருட்டு முனிசாமி தர்காஸ்து அர்ஜி 
( 1 ) ராஜினாமா ( 1 ) இன்ஸ்பெக்ட்டர் யாதாஸ்து ( I ) நோட்டீசு ( 1 ) ஆககதா 
( 4) இத்துடன் சமுகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் . 

தங்கள் விதேயன் . 
1864 - ஜனவரி 9- , 

திருவாரூர் . 
மூர்த்தியகுசெய அய்யர் , அமல்ர . 


24. Gravel- diggers. 


- 


விதிராஸ் அல்வா. ஆ. லெக்ட்டாவர்களாகிய ஜார் ஜி யான்புரி நுரையார்சன் சமுகத்துக்கு : 
திருவள்ளூர் தாறுபாதாசிவதார் ஜிமுத்தின் காப்பு எழுதி கொண்ட, அர்ஜி : 

கிரேவல் ( gravel ) ஜல்லி ( = சல்லி ) வெட்டுகிறவர்கள் எந்த இடத்தில் 
வெட்டப்போகிறார்களோ அது சங்கதியும் அதற்கெவ்வளவு வரி கொடுப் 
பார்களோ அது சங்கதியும் கண்டு ஒருதர் காஸ்து காவந்தவர்களுக்கு அனுப்ப 
வேணுமென்றும் துரைகள் உத்திரவு அன்றி யாரும் ஜல்லிவெட்டக்கூடா 
தென்றும் பினனும் சில விவரங்கண்டு நவம்பர் 28 உஜில்லா கேஜட்டில் 
( Gazettc ) பிரசுரம் ( noticc) செய்து இருப்பதையாவரும் அறியும் படி பயிரங் 
கப்படுத்தி யாரார் எந்தெந்த இடங்களில் ஜல்லி வெட்டிக்கொண்டிருக்கிறார் 
களோ அது விவரங்களையும் அறிவிக்கும்படி இன்ஸ்பெக்ட்டர் ( Inspector) 
வ ( கைரா ) ஜில்லாதார்களுக்கு சர்க்கியுலர் உத்திரவுகள் அனுப்பினேன் . 

ரெயில்வே ( Railway ) சப்ளைக்காகவும் (Supply) கடப்பை (Cuddappa ) 
ரோட்டு சப்ளைக்காகவும் சில கந்திராக்ட்டுதாரர்கள் ( Contractors ) பறம் 
போக்கு நிலங்களில் கிரேவெல் வெட்டி வருவதாகத் தெரிகிறது . 

இது விஷயத்தில் கந்திராக்ட்டுதாரர்கள் அல்லது இதராள் யாருடைய 
தர்காஸ்தும் என்னிடத்திற்கு வரவில்லை . 

சாகுபடிக்கு உபயோகமற்றதாயிருக்கிற புறம்போக்கு நிலங்களில் உண் 
டாயிருக்கிற ஜல்லிகளை தர்காஸ்து அன்றியில் மேற்கண்ட கந்திராக்ட்டுதா 
ரர்கள் வெட்டுவதை தடை செய்யலாமா அல்லது கூடாதா அது விஷயம் 
சம்சயமாயிருப்பதினாலே, இதைக்குறித்து நடத்தவேண்டியதற்கு முடிவான 
கட்டளை அனுப்பப்பிரார்த்திக்கிறேன் . 

கங்கள் விதேயன் , 
1804 ஜனவரி 8 - . , 

திருவாரூர் . 
மூர்த்தி செய ஐயா . கமல்தா. 


! 


= T . ஆண்டவ 


1 Vulg . for மற்றவன். S. YATRA . 


CH . V. 


MAGISTERIAL BUSINESS 


75 


25. Officials delayed . 
மதிராஷ் ஜில்லா ஆ. வெகட்டாவர்களாகிய ஜான் பான்பும் முரையார்கள் சமூகத்துக்கு : 
திரங்ரூர் தாலுகா தாசில்தார் ஜிம் உத்தின் சாவிபு எமரிக்கொண்ட அதி : 

அடங்கல் - பார்க்கவெண்டியதைக்குறித்து நான் அனுப்பிய தாக்சீதுக்கு 
ஜவாபாக வெள்ளியூர் , மணியம் முனியப்பனா ( நாயக்கன் ) , கணக்கு 
ராமஸ்வாமி பிள்ளை, அங்கமுத்துப்பிள்ளை , கு . முனிசாமிபி இவர்கள் எழு 
திய இரண்டு ரிபோர்ட்டுகளையும் இதில் வைத்து இருக்கிறேன் . 

இவாள் தாங்கள் அசூரில் விசாரணையில் இருப்பதாயும் ஜனவரி 
லீவுக்காக (leave) கிராமத்துக்கு வந்தவிடத்தில் சாகுபடி மாத்திரம் 
பார்த்து இருப்பதாயும் அசூருக்கு மறுபடி விசாரணைக்குப் போகிறதினாலே 
பின்புதான் அடங்கல் பார்க்க வேணுமென்றும் ரிபோர்ட்டில் சொல்லு 
கிறார்கள் . 

இவர்களில் கணக்கப்பிள்ளைகள் அக்டோபர் 8 உ 712 நம்பர் 
அர்ஜியுடனேயும் மணியக்காரன் டிசம்பர் மீ 9 912 நம்பர் அர்ஜியுட 
னேயும் துரைகள் சமுகத்துக்கு வந்தவர்களாயிருப்பதினாலே உடனே பூர்த்தி 
செய்து கிராம வேலைக்கு ஆட்டங்கப்பட ( hinder ) வொட்டாமல் செலவு 
கொடுத்து அனுப்பும்படியாயாவது அல்லது இப்பொழுதே செலவு கொடுத் 
தனுப்பி ஜமாபந்தி காலத்திலாவது பின்பாகிலும் அனுப்பிவைக்கும் படி 
யாயாவது உத்தரவு கடாட்சிக்க பிரார்த்திக்கிறேன் . 

தங்கள் விதேயன் , 
1864 0 ஜனவரி மீ 9- , 

திருவாரூர் . 
முர்த்தியஞ்செய் ஐயர் , தாஸ்தா . 


26. Institution Fees in Civil Suits.. 


திருச்சினாப்பள்ளி ஜில்லா கோர்ட்டு வில் ஜட்ஜியவர்களாகிய மகாரீ 

டி . வெச்சு , டேவிட் 
சன்துரையவர்கள் சமூகத்துக்கு : 

கோனாடு வகைரா தாலூகா முன்சீப் மகம்மது அமீது மிகவும் பணக்கமாய் சலாஞ்செயது எழுதிய 
கொண்ட அர்ஜி : 

என்ன வென்றால் , சமூகத்தில் சாதரான கநக நம்பர் உத்தரவில் 
கஅருக ந சூலை உரு உ யுள்ள சதர்க்கோர்ட்டாரவர்களுடைய சர்க்கி 
யுலரின் தர்ஜமாவை ( report , summary ) அனுப்பிவைத்திருப்பதாயும் 
அதைப்பற்றி இந்த கோர்ட்டில் நடந்து வருகிற வழக்கத்தைக்கண்டு ரி 
போர்ட்டு செய்யச் சொல்லியும் கண்டிக்கிறது . 

ஷதர்ஜமாவில் இந்த ஜில்லாவுக்குட்பட்ட கோர்ட்டுகளில் ஒத்திக்கிரய 
சாசனத்தின் பேரில் வரப்பட்ட நிலத்தைப்பற்றிய வியாச்சியங்களில் 
கஅட ருத்திய கூ - வது சட்டம் கூ - வது பிரிவுபடிக்கும் , கஅகசு ளுத்திய 
கங - வது சட்டம் கச-வது பிரிவு , உ - வது உட் பிரிவுபடிக்கும் , ஒத்தி 
| Estimate , contract ; investigation of village lands . 

1 For இவர். 


76 


A TAMIL PROSE READER 


அல்லது கிரய சாசனத்துகையின் பேரிலா ? அல்லது நிலத்தின் பெறுமானத் 
தின் பேரிலா ! பீசு எர்ப்பாடு செய்கிற விவரத்தை ரிபோர்ட்டு செய்யச் 
சொல்லியும் கண்டிருக்கிறது . 

க - வது . இந்த டிஸ்திரிகட்டு முன்சீப் இலாகாவில் இருக்கிற நிலங்கள் 
உச அடிகோவால் , கோல் க - க்கு ஒரு கு . யாக க 00 குட ககு காணி 
க ஆகிறது . அந்த ஒருகாணிக்கு அந்தந்த வூரிலிருக்கிற நிலவளத்துக்குத் 
தகுந்தபடி காணி க - க்கு ரூபத்தில் உரு கலமும் அல்லது கூ0 கலமும் , 
கூரு கலமும் கண்டு முதலாகிறது . அதற்கு அந்தந்த வூர் வழக்கப்படி குடி 
வாரம் க 00 

கு உரு கலமும் அல்லது கூ 0 கலமும் ஙங கலமுமிருக்கிறது . 
அந்த ஒரு காணி கண்டு முதலில் அந்தந்த வூர்வழக்கப்படி அதற்குள்ள குடி 
வாரம் போக சர்க்காருக்குச் சேரவேண்டிய மேல்வார நெல்லு தொகைக்கு 
விற்கிற தாரணை விலைப்படிக்கு துகையை யேற்படுத்தி அந்தத்துகையின் 
பேரில் பீசுகட்டி வழக்கமாய் நிலவழக்குகள் இந்த ஜில்லாவிலுள்ள 
கோர்ட்டுகளில் கொண்டு வரப்படுகிறதாகவும் , ஒத்தியல்லது கிரயசாசனத் 
தின் பேரில் நிலவழக்குகள் வந்தால் அதற்கும் மேற் சொன்ன விவரப்படி 
ககே மேல்வர்ரத்துகையின் பேரில் பீசு கட்டி வழக்குகள் கொண்டு வரப் 
பட்டிருப்பதாகவும் காணப்படுகிறதே யல்லாமல் ஒத்தித்தொகையின் பேரி 
லாவது அல்லது கிரயசாசனத்துகையின் பேரிலாவது பீஸ்கட்டி நிலவழக் 
குகள் கொண்டு வரப்பட்டதாகக் காணப்படவில்லை . 

உ -வது . சர்க்கார் மேல்வாரத்துகையின் பேரில் ஒத்தி கிரயசாசன நிலத் 
துக்கும் வழக்கு கொண்டு வருகிறது மேற்கண்ட சட்டங்கள் கஅச O u 
ஆகஷ்டு மீ 24 உ யுள்ள சதரதாலத்துக்கோர்ட்டாரவர்கனின் சர்க்கியுலர் 
ஆர்டர் இதுக்களுக்கு ஒத்திருப்பதால் அந்தவழக்கப்படிக்கு நானும் பிராது 
களை வாங்கிக் கொண்டு வருகிறேன் . 
1864 - ஜனவரி 18 உ . 


இந்த கோர்ட்டு 


வாதி 


27. Asks for a Warrant to Arrest an Unwilling Witness. 
மாஜ ராஜஸ்ரீ செங்கல்பட்டு ஜிவ்லா சிவில் கோர்ட்டு வியாயாதிபதி யவர்கள் சமுகத்திற்கு : 
சே . வீராசாமி பிள்ளை தாலுகாமுனிபு கஞ்சிவகைரா ( Conjevaram , & c. ) சலாஞ்செய்து எழுதிய 
கொண்ட அம்ம் என்னவென்றால் : 

தஅகக ளு ககச , 
சென்னப்பட்டணம் முத்தியால்பேட்டை பவழக் 

கார தெருவிலிருக்கும் கு . ப . அநல்லாஞ்செட் வக்கீல் 
டியார் 

ராமையர் . 
பெரிய காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டை யிலிருக்கும் 

பிரதிவா 
ரங்கப்ப கோதாசா ( க ) எல்லப்பாசா (உ) சாந் 

திகள் . 
தாசா (ங ) காளப்பாசா (ச) . 

1 These macasarements vary from village to village . 
1 Average price . 

3 Ramaiyar. 


CH . V. MAGISTERIAL BUSINESS 


77 


சென்னப்பட்டணம் முத்தியாலுபேட்டையில் செங் 
கழுநீர் பிள்ளையார் கோவில் தெருவில் ள எ -ாவது 

வாதியின் 
நெம்பர் வீட்டிலிருக்கும் வீராசாமி செட்டியார் 

சாட்சி . 
குமாரர் சுந்தர செட்டியார் 
சாட்சியை வாதிதரபில் சாட்சியாகக் கோரப்பட்டு அவருக்கு சம்மன் 
அனுப்பி சார்வாயிருக்குது . சம்மனில் கண்ட வாயிதா பிரகாரம் அவர் 
இந்த கோர்ட்டுக்கு ஆஜராகவில்லை ; அவரிடசாக்ஷியும் வாதிக்கு முக்கியமான 
தாயிருக்கிறது , ஆகையால் ஷசாக்ஷி நாளது வரும் ஏப்ரில் ச உசு உ இந்தக் 
கோர்ட்டு முன் ஆஜராகும் பொருட்டு அவருக்கு வாரண்டு அனுப்ப உத்தர 
வாக வேணுமென்று கோருகிறேன் . 
ஷவாரண்டுக்காக வாதி வக்கீல் கட்டிய ஷெரிப்பவர்கள் பீசு 

ந ஏப்ரில் மீகா உ கஞ்சிதாலூகா கஜானாவுக்கு அனுப்பியிருக்கி 
றேன். அந்தவாரண்டு கொண்டு போகும் சீவில் கோர்ட்டு பியாதாவுக்கு 
சேரவேண்டியபடி ரூ.1.12 - போஸ்டேஜ் ரூ. - 2 
1. 14 - டிஸ்கவுண்டு உள்பட அரை அணா லேபில்கள் 62 இதனோடு 
சமுகத்திற்கு அனுப்பிவைத்திருக்கிறேன் . 


அகா எப்ால் மகட. 


28. Examination and Cross - examination .. 


தசகம் tut உக்கட , 


அகல சப்பையர் . 


வாரி சேவாசல் செட்டி , வக்கில் சேவாத்திரிஅயல் பாதியாதி , ாபபெட்டி ) 
செ . அ be. ) 

கார் ; பின்னும் , சய்யது உசேனுடத்தின் கான் 
உபையவாதிகளுக்குமிருக்கப்பட்ட வியாச்சியத்தில் திருப்பாபுலியூர் 
வேலாயுத பிள்ளை குமாரன் , சாதி ( caste ) வெள்ளாழன் , தொழில் ( occu 
pation ) காயந்தோயக்கிறது ; வயசு (age) –ய உள்ளவனாகிய வாதி சாட் 
சிமுத்தய பிள்ளைக்கு தஅளஉம் -த்திலுண்டான கூ - ம் சட்டம் , எ - ம் 
பிரிவுபடிக்கு சத்தியம் பண்ணிவிச்சு ( த்து ) , 
வாதி வக்கீல் 
கேழ்வி 

வாதி சேஷாசல் செட்டி உன் கிட்டயேதாவது புடை 

வைகள் கிரயத்துக்கு வாங்கினதுண்டா (87 ). 
( கேட்டது ) 
உத்தரம். சேஷாசல செட்டி யென் கிட்ட ( 170) கிரயத்துக்குப்புடை 
வைகள் வாங்கயில்லை . 

ஷகே . சேஷாசல செட்டி சொல்ப்படிக்கு பிரதிவாதியண்டை ( 151 ) 
நீ யேதாவது ( 20s) பணம் பற்றிக்கொண்டையா 

உத் . அதுவாங்கயில்லை . நயினாபு செட்டியண்டை நான் சிறுது புடவை 
கள் கிரயத்துக்கு விற்று அதுக்குள்ள கிரயம் நயினாபு செட்டியண்டை 
பத்தி ( பற்றிக்கொண்டேன் . நான்வித்தது ( விற்றது ) யித்தனை புடைவை 


- peon , messenger. 


78 


A TAMIL PROSE READER 


யென்று கியாபகமில்லை . ய வராகனுக்குள்ளே யேழுயெட்டு வராகனுக்கு 
யிருக்கும் வித்தது . 

ஷகே . மத்தியஸ்தாள் முன்பாக யென்ன விசாரிச்சு என்னமாய்த்தீர்க் 
ததுகள் . 

உத் . முந்திய செட்டி , கோபாலு செட்டி , சஞ்சீவினாயக்கர், பின்னும் 
சிறிது பேர் கூடி என்னை அழைப்பிச்சு யாரண்டை புடைவைகள் விற்றா 
யென்று கேட்டத்துக்கு நான் நயினாபு செட்டியண்டை புடவைகள் கொ 
டுத்து பணம் அவனண்டை வாங்கிக்கொண்டே னென்று சொல்லிப் போட்டு 
போய்விட்டேன் . அப்புறம் நடந்த்து தெரியாது . 
ஆகே . உன்னைவிசாரிச்சதோடு கூடயின்னும் யாராரை மத்தியஸ்தாள் 
விசாரிச்சார்கள். 

உத் . யென்னுடனே கூட பள்ளி பொன்ன படையாச்சி வந்தான் . 
அவனும் நான் சொன்னப்படிக்கு நயினாபு செட்டி யண்டை புடவை 
கொடுத்து பணம் வாங்கிக்கொண்டேனென்று சொன்னான். அப்புறம் நாங் 
கள் அங்கே யிருக்க இல்லை . 

அடிகே . அப்போ பஞ்சாயத்தார் முன்பாக வந்து சாக்ஷி சொன்ன பேர் 
களுக்குள் இப்போயாரார் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள். 
உத் . அது எனக்குத் தெரியாது. 

ஓகே . வாதிக்கும் பிரதிவாதிக்கும் எப்போதாவது கூட்டுத்தொழில் 
நடந்ததுண்டா. 
உத் . எனக்குத் தெரியாது. 
ஒகே . பிரதிவாதி சாட்சிக்கு வந்திருக்கிற தெயவநாயகனாயக்கனை 
அறுவையா . 
உத். அறிவேன். 

பிரதிவாதி நயனாபு செட்டிக்கு நீ புடவைகள் கொடுத்த போது 
வக்கீல் கேழ்வி . வாதி யார் வீட்டிலே யிருந்தான் . 
உத் . நயனாபு செட்டியினுடைய வீட்டிலேதான் இருந்தான் . 
ஷகே . நயனாபு செட்டிக்கு நீ புடவைகள் கொடுத்தது எப்போ . 
உத் . பத்து வருஷமிருக்கும் . 

ஷகே . மத்தியஸ்தாள் உன்னை யழைச்சி சாட்சி கேட்டபோது வாதி 
உனக்கு கணக்கு தீர்த்து யேதாவது பணம் கொடுத்தானா. 
உத் . இல்லை . 
ஷகே . நயனாபு செட்டி யண்டை நீ பணம் வாங்கிக் கொண்டபோது 
கூடயாரார் யிருந்தார்கள் . 
உத். பள்ளி பொனனபடையா 

யாச்சி , பிரதிவாதியினுடைய தகப்பன் 
பின்னும் செவிட்டு முத்தியனா, இவர்கள் ங பேர் யிருந்தார்கள் . 
டிகே . அந்தபணம் கொடுத்தபோது வாதி கூட யிருந்தானா இல்லையா . 
உத் . வாதியில்லை . 


I For ஒபாம். 


புடவை 


CH . V. MAGISTERIAL BUSINESS 

79 
கோர்ட்டு கேள்வி . புடவைகளை நீ யாரண்டை கொடுத்தாய். 
உத். நயினாபு செட்டி யண்டை கொடுத்தேன் . 
கே . யாருக்காக நயினாபு செட்டி கொண்டான் . 
உத் . அது தெரியாது . 
கே. நயினாபு செட்டி வாங்கிறபோது யார் இருந்தது . 
உத் . அப்பவும் மேலெழுதிய ஙா பேர் தான் யிருந்தார்கள் , 
வாங்கிக்கொண்டு அந்த க்ஷணமே பணமும் கொடுத்தான் . 
கே . 

புடவை விக்கிற போது சகாயபிள்ளையிருந்தானா. 
உத் . இல்லை . 

கே . அந்த புடவைகள் நீ விக்கிற போது வாதி சேஷாசல செட்டி யென் 
னமாய் சீவனம் பண்ணிக் கொண்டிருந்தான் . 
உத். அது எனக்குத் தெரியாது . 
கே . இப்போவாதிக்கு என்ன சீவனம் . 
உத் . அதுவுங் தெரியாது. 

முத்தய்யபிள்ளை , 


P1 


29. Document sent to be Filed . 
கும்பசோண்டு சில்வா வில் ஜட்சி அரையர்கள் சமூகத்துக்கு : 

( To the Cumbacdnan Zilla Civil Judge . ) 
கீழ்வரூர் வகைரா தாலூகா முன்சீப் கிருஷணவு மிகுந்த வணக்கத்துடனே சலாஞ்செயது பெழுதிக் 
கொண்ட அர்ஜி பென்னவென்றல் : 

( From the Mangif of Lower - Valir , Kirushna - Rao . ] 
சீவில் கோர்ட்டு 1844 - த்திய 5 - வது நம்பரின் பிறாதில் வாதிக்கி 
[ குப் பிதாமகனுடைய தமயன் பெண்சாதியும் பிரதிவாதிக்கி சாக்ஷாத் 
பிதாமகியுமான அழகம்மாள் ( Mrs. Beauty ) கோறிக்கைப்படி சில சொத் 
துக்களை விற்றுதர்மம் நடப்பிக்கப்படுமென்று றாஜினாமா இராசிநாமா] கூ - வது 
கலத்தில் கண்டபடி தர்மம் நடப்பிலிக்க உபயவாதிகளும் அக்கறைப்பட 
வில்லை ( were not willing ). அதினாலே ஷ அழகம்மாள் மனுவின் பேரில் 
சில நிபந்தனைகளைக்கண்டு 1850 m டிசம்பர் 31 உ இந்தகச்சேரியில் 
டைரி ( dairy ) உத்தரவு போடப்பட்டது . அந்த உத்தரவை உபயவாதிகளும் 
மனுக்காரியும் ஒப்புக்கொண்டு அந்தப்ப இந்த கச்சேரிமூலயாகவே நிறை 
வேற்றிக் கொள்ளுகிறதென்று கரார் நாமாவிலும் கண்டெழுதிக்கொண்ட 
தினாலே மனுக்காரியினுடைய ஒருமனுவை மட்டும் நிறுத்தி வைத்துக் 
கொண்டிருக்கிறேன் . இது முதலான சங்கதிகளை விவரமாய் கண்டு ந -துரு 
பிபர்வரி மீ 14 உ சமுகத்துக்கு அர்ஜி யெழுதிக்கொண்டிருக்கிறேன் . 

ஷ மனுவின் சங்கதியைப் பற்றிக் கறார் நாமாப்படி உபயவாதிகளும் 
கூ - பனுவுக்காக நான் செய்த உத்தரவின் தாத்பரியப்படி மனுக்காரியும் 


IS . SĀKSKAT = oun , direri ., 


3 column . 


30 


A TAMIL PROSE READER 


ஆஜிராயி மேல் நடவடிக்கை நடப்பிவித்து கொள்ள உபயவாதிகளுக்கும் 

பிபர்வரி ச 28 உ கோட்டீசு முலமாய்த் தெரிவித்தது மன்னியில் 
அந்தப்படி ஆஜராகி யாதொரு நடவடிக்கையும் நடப்பிவித்துக்கொள்ளாத 
தினாலே மனுவில் கண்ட தர்மச்சங்கதியை நிறைவேற்றிக் கொள்ள வேண் 
டிய கடமை யுள்ள மனுக்காரிக்கு ( உ ) வாரம் கெடுக்கண்டு கெடுவிற்குள் 
முன் டயிரி உத்தரவுப்படி மனுக்காரிநிறைவேற்றிக்கொள்ளாத வரையில் 
மனுவின் நடவடிக்கை முடிவு செய்யப்படுமென்று கண்டு மனுக்காரிக்கு 
மோட்டீசு போட்டு கெடுவிலும் கெடுத்தப்பியும் மனுக்காரி ஆஜராகி யா 
தொரு நடவடிக்கையும் நடப்பிவித்துக்கொள்ளாததினால் முன் அர்ஜியில் 
கண்டபடி நிறுத்திக்கொண்டிருந்த மனுக்காரி மனு (க) பின் நடவடிக் 
கையில் பிறந்த நோட்டீசு கட்டளை ( உ ) ஆகதஸ்தாவேசு 

தாவேசுகள் மூணும் 
நம்பர் கட்டில் சேர்க்கவேண்டியதற்காக இத்துடன் சமுகத்திற்கு அனுப்பி 
வித்திருக்கிறேன் . 


கீழவர், காடை குல 

ஆகஸ்டு 01 . 


1 


80. Prisoner s Family Support. 
தருசியல செயன் கோர்ட்டரவர்கள் சமுகத்துக்கு : 

3 கோ --ஷில் ரதி கோவரையன சவாரு செய்து பெரிய கொடுத்த மனு 
பென்னவென்gs : 

ஷ செஷன் கார்ட்டாரவர்களால் எனக்கு ங கடின காவல் 
விதித்து இந்த ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்குது , இப்போது என்னுடைய 

பக்கு சவரட்சகர் இல்லாத்தினால் எனக்கு பட்டுக்கோட்டை 
தாலூகா அன்னாணி கிராமத்திலிருக்கப்பட்ட ச (1 ) பங்குக்குள்ள மச ( 8 ) 
வேலி நிலத்தையும் எனக்கு விரோதிகளான சிலர் கைப்பற்றிக்கொள்ளவும் , 
இப்போது ஷ நிலத்தில் விளைந்திருக்கப்பட்ட ( or இருக்கிற , 262 ( 1 ) ] 
மாசூலை அறுப்பறுத்துக்கொண்டு போகவும் , எத்தனிக்கிறதாக கேழ் ( ள் ) விப் 
படுகிறேன் . எனக்குவீட்டில் ய வயதுக்குட்பட்ட கூ பிள்ளை களுக்குப் போ 
ஷகியான என் பெண்சாதியால் ஷ நிலத்தைக் காப்பாற்ற திறமையில்லாத 
தினால் கோர்ட்டாரவர்கள் கிருபை செய்து , ஷ நிலம் உசு வேலியையும் 
நான்விதெலையாகிற வரையில் சர்க்கார் விசாரணையில் வைத்து அதில் வரப் 
பட்ட [ 262 ( 14) ] ஐவேஜில் சர்க்கார் கிஸ்தியும் பிறக்குடிவாரமும் ( IoI ) 
போக பாக்கியை என் பிள்ளைகளாகிய நாராயணன் ( க) சிதம்பரம் ( க ) 
விசுவனாதன் ( க ) இவர்களுக்குப் போஷகியும் தாயாருமான லட்சுமியம் 
மாளிடத்தில் சேர்ப்பித்துக் கொண்டுவரும்படி செய்விக்க கோர்ட்டாரவர் 
களைறொம்பவும் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

னாகேசுவறன் . 
1863 G பேடில் ம . , 

( rCsaber .) 


* 


+ 


* 


+ 


( H. V. 


MAGISTERIAL BUSINESS 


81 


31. Wife s Petition 
தஞ்சாடிஜிக்வா செயன் கோட்டாரவர்கள் சமூகத்துக்கு : 
திருத்தாப்பூண்டி தாலுகா வபம்பந்தி கிராமமிராசதருமலிங்கப்பிள்ளை ( Dharma - linga Pi ] .ai ) 
பெண்சாதி ராஜாயி ( Kijayi ) பெழுதிக் கொடுத்த மறு : 

1 - வது . மன்னார்குடி தாலூகா தேவஸ்தலம் மாயாண்டி கவுண்டன் 
வீட்டில் கொள்ளை போன சங்கதியைப்பற்றி டியான் என் புருஷனான 
தருமலிங்க பிள்ளையையும் எதிரிதரபில் ( list ) சேர்த்து பிராது செய்ததில் என் 
புருஷனுக்கு ஒருவருஷத்திற்கு நல்ல நடத்தைக்கு ஜாமீன் கொடுக்கும்படி 
டிஸ்திரிக்ட்டு மாஜிஸ்திரேட்டுதுரையவர்கள் உத்தரவு செய்தார்கள் . 

2 - வது . மற்ற பேர்வழிகளை ( persons ) இந்த செஷன் கோர்ட்டுக்கு 
அனுப்பி இந்த செஷனில் விசாரணையாகி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது . 

3 - வது . என் புருஷனுக்காக நான் இசைத்துக்கொண்டு போன ஜாமீன் 
எதிரிகளுடையதுர்போதனையால் தள்ளி விடப்பட்டது ; ஆகையால் தர்ம 
துரையவர்கள் தயவுசெய்து டி நம்பர் கட்டை வரவழைத்துப்பார்வை 
யிட்டு , என் புருஷனை விடுதலை செய்யும்படியாகவும் , அப்படியில்லாதவரை 
யில் இப்போ என்னிடத்தில் ஜாமீன் வாங்கிக்கொண்டு விடுதலை செய்யும் 
படியாகவும் உத்தரவாகவேணும் . 

நான் பெண்பிள்ளையானதால் இந்த நம்பரின் கணக்கு இத்தனையாவ 
தென்று எனக்குத் தெரியாததினாலே , 111 ) ததுனாலே அந்த விபரம் இதில் 
சொல்லவில்லை . 

குற்ற விசாரணை சட்டம் 296,297 , இந்த ஸெக்ஷன் படி மனுக்கொடுத் 
திருக்கிறது . 

இந்தகீல் ராஜாயி . 
1863 நவம்பர் பா 124 . 


32. Complaint of Injustic: and Partiality.. 
தஞ்சாவூர் ஜில்லா செஷன் கோர்ட்டரவர்கள் சமூகத்துக்கு : 
கபா மன்னார்குடி அவ்னவாசல் தெருவிலிருக்கும் முத்துசாமி ஐயன் பிள்ளை சோபாலைrd கொ 
தெத மறு : 

( I ) என் பெண்ஜாதி பெரிய நாயகியை கள்ளப்புணர்ச்சி செய்யும் 
பொருட்டு வசியப்படுத்தி ரு . 100 பெற்ற தடயங்களுடன் அவளைப்புதுக் 
கோட்டை யிலாகாவில் ஒளித்து வைத்திருந்ததைப்பற்றி கைதி கிச்சண்ணா 
ஐயங்காரென்கிற கிருஷணையங்கார் பேரில் மன்னார்குடிதாலூகா செக் 
கிண்டு கிளாசு சப்மாஜிஸ்திரேட்டினிடத்தில் வழக்கிட்டேன் . 


கவுண்டன் or கெஎண்டன் , a Kanarese caste title. 


POPE , V. 


M 


வே 


A TAMIL PROSE READER 


( 2) பிராதுப்படி ருசுப்படுத்தினேன் . என் சாட்சிகளில் முக்கியமான 
அநேகரைத் தருவித்து விசாரியாமலும் , என் பெண்ஜாதியின் வாக்குமுல 
ததைச் சரியா யெழுதி வாங்காமலும் , அவள் கோறிய சாட்சிகளை விசாரி 
யாமலும் விசாரித்த சாட்சிகளின் ருசுவைச்சாரியாயெழுதாமலும் , தகுந்த 
ருசுவில்லை யென்று சென்ற நவம்பர் மீ உயில் பிராதைத் தள்ளப்பட் 
டிருக்குது . 

( 3 ) துப்புத் தெரிந்த பிறகு சிலரை கைதியில் சேர்க்க வேணுமென்று 
நான் கொடுத்த மனுவை 

அங்கீகரிக்கவில்லை . என் பெண்ஜாதி புதுக் 
கோட்டையிலாகாவிலிருந்து பிடிபட்டதால் அவளிருந்த வீட்டுக்காரர்களைத் 
தருவித்து விசாரிக்க வில்லை . 

( 4 ) இவ்விதமான விசாரணை குறைவின் பேரில் வ கைதி சப்மாஜிஸ்தி 
ரேட்டுக்கு புரோகிதனாகவும் ( S. = priest) ஒருமதஸ்தனாகவும் இருப்பதை 
யிட்டு அவனைத்தப்பித்து விடவேணு மென்கிற முழுநோக்கத்துடன் வழு 
வதலாக அமல் நடத்தி அநீதியாய்ப்பிராதைத் தள்ளிப் போட்டார் . 

(5) ஷ கேசில் நான் பிரஸ்தாபிக்க வேண்டியதும் ரூபிக்க வேண்டியதும் 
அநேகமிருந்தது . அதுகளுக்கும் விசாரணையான சாட்சிகளுக்கு நான் 
குறுக்கு சவால் போடவேண்டியதற்கும் இடங்சொடுக்கவில்லை . 

( 6 ) டி . சப்மாஜிஸ்திரேட்டு தீர்ப்புக்கு எனக்கு நகல் கொடுக்கவில்லை 
இதைப்பற்றி நான் டிஸ்திரிகட்டு மாஜிஸ்திரேட்டாரிடத்தில் மனுக்கொடு 
ததேன் . அவர்களும் அங்கீகரித்து நியாயமான முடிவு செய்யாமல் இவ 
பத்தில் தெரிவித்துக் கொள்ளும்படி எனக்கு வாய்மொழியாய் உத்தரவு 
கொடுத்தார்கள் . 

( 7 ) இதின் பேரில் அப்பீல் செய்ய எனக்கு இடமில்லாததினால் குற் 
றவிசாரணை சட்டம் 343 - வது செக்ஷன்படி இந்தக் கேசை ஹைகோர்ட் 
டாரவர்கள் பேரென்சுக்காக தருவித்து அனுப்பி அவர்கள் உத்தரவைப் 
பெற்றுக்கொண்டு இதை வேறொரு கோர்ட்டில் பரிசீலனை ( trial , ex 
amination ) செய்யும்படி அனுப்பக் கொறுகிறேன் . 

கோபாலையன் . 
1863 – பாம்பர் 17- . 
இது எழுதியது கருத்திட்டம் ஏடி.முதவியார்தெரு . 

ஓனிவாசமுதலி . 


1 = கேள்வி , 


CH . V. 


MAGISTERIAL BUSINESS 


83 


83. Distraint for Fines . 

, 


தாவூர் ஜில்லா செயும் கோர்ட்டாவர்கள் சமூகத்துக்கு : 
அடித்தாங்கி பிகா செக்கண்டு கிளாச சபார்டி போட்டுவஜில்திரேட்டு சாராயணசாமி ஐயர் ( Narayam 
Sami Aiyar ) எழுதிக்கொண்ட அர்ஜி : 

நாளது நவம்பர் 14 உ டிஸ்திரிக்ட்டுமாஜிஸ்துரேட்டு துரையவர்கள் 
சமுகத்திலான 3I- ஆம் நம்பர் உத்தரவுடன் வந்த சமூகத்து வாரண்டில் 
கண்ட செஷன் 76- ம் நீகைதிகளாகிய வறிக்குடி சின்ன அண்ணன் 
( 1 ) அருணாசலம் ( 2 ) இவர்களுடைய அசையும் பொருனைத்துடர்ந்து 
அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிற பேர்வழி ( 1 - க்கு ) ( பேர் வழி ஒன் 
றுக்கு on each individual ] ரூ 15 வீதம் அபராத பணத்தை வசூல் 
பண்ணி வரும்படி அந்தக்கிராமத்தைச் சேர்ந்த ஆவுடையார் கோவில் போ 
லீசு டிப்பிட்டி கான்ஸ்டபில் பேரால் கட்டளை யனுப்பி ரிட்டர்னா 
கிவந்த்து . 

ஷ முதல் கைதி சின்ன அண்ணனுடைய அசையும் பொருளையேலத்தில் 
விற்றுமுதலானதில் ஐவேஜான ரூ 6 அணா 15 பை 8 போகப்பாக்கி 
துகைக்கு அவனுக்கு இனியாதொரு சொத்து கிடையாதென்றும் ; 

2 - வது கைதி அருணாசலத்துக்கு தஞ்சாவூர் டிஸ்திரிகட்டுக் குள்ளா 
கயாதொரு அசையும் பொருள் இல்லை யென்றும் , புதுக்கோட்டை இலாகா 
எச்சி கோட்டை கிராமத்தில் அசையும் பொருள் இருக்கிறதாகவும் , தெரிய 
வருகிறது . 

வ ரிட்டர்னுடன் வந்த முதல் கைதியினுடைய அசையும் பொருள் 
ஏலத்தில் விற்றுமுதலாகி வந்தமேற் சொல்லிய ரூ 6 அணா 15 பை 8 
யும் 6 நமபர் சேவகன் ஆருமுகநாயக்கன் வசமாகச்சமுகத்துக்கு அனுப் 
பிவித்து இருக்கிறேன். 

ஆதலால் இதுவிவரம் சித்தத்துக்கு வணக்கமாய் அறிக்கை செய்ய 
லானேன் . 

தங்கள்விதேயன் . 
1865 பகவம்பர் ம 30s . 


CORRESPONDENCE 


85 


CHAPTER VI . 
PETITIONS AND OFFICIAL CORRESPONDENCE . 
( There are more difficult . They are from the Collection of A. Robertson , Esq .] 
Mute marks ( 4orani) are most often omitted in business letters. 

Many utterly ungrammatical forms and errors are left uncor 
rected here passim , for exercise. Spelling is often quite phonetic. 

1. Ground - rent . 

க - வது . நிலவரிச்சங்கதி . 
சென்னப்பட்டனாக்கலெக்ட்டர் இனன மலரயவர்களசமுகத்துக்கு : 
கணணயும் கானவாய்தண்டலம் பெரியதம்பிமுதலி மிகவும் சவாஞசெயது எழுதிக்கொண்ட விணடையம் : 

எனனமென்றால் இருபத்தஞசு ( 172 ) வருஷமாய் இந்தக்காளவாய்த்தொ 
ழில் செயதுகொண்டு இந்தநிலவரி பில்லுகளுக்கு (bills) அப்போதைக்கப் 
போது , தடங்கலிலலாமல பணஙகட்டிக்கொண்டுவந்தேன . இப்போது 
இந்தவிரணடுவருஷமாய இந்தத் தொழில்பீடாய் ( 268 ) எனக்குக்கஷ்டகாலஞ 
சமபவித்திருக்கிறதினாலும் தேகசௌக்கியமும் மட்டாயிருக்கிறதினாலும் , 
- அ - பில்லுகளுக்குமாததிரமபணமஎன பேரிலேபாக்கியாய்நின்றுபோசசுது . 
இந்ததருணத்தில் அந்தபில் பாக்கிச் சாடாவாய்க் கட்டச் சொல்லித்தாங்களே 
னககுககட்டளையிட்டீர்கள் . அந்தப் பிரகாரம் , அது முழுதும் இப்போது கட்ட 
எனக்கு நிர்வாகந்தப்பியிருக்கிறது . 

ஆகையினாலேலே தாங்களதயவுசெயது, இதினுண்மையை இனனமிருக்கிற 
காளவாய்க்காரராலும் தங்களுடையயில்த் தண்டல்க்காரக்கணக்கபபிளளை 
யாலும் அறிந்துகொண்டு , ஒன்பது பில்லுகளுக்கு இப்போது என்னிடத்திலய 
ணமபற்றிக்கொண்டு எனகாளவாய்மறியலைச்சாரிபணணினால் , மற்ற பாக்கி 
யும இனனமிரண்டுமாசத்தில் சாடாவாய்ச்செலுத்திப்போடுவேன . தாங்கள் 
இந்த எளியவனபேரில் இவ்வளவுகிறு ( ரு ) பைவைத்து , டபுககுச்சதுக் 
தரவுகொடுக்கும்படியா தங்களகனத்தை மிகவும் பிரார்த்திக்கிறேன . 

இப்படிக்கு (இவன ) தொழில் , த . பெரியதாயி 
தவிடச C கலை மீட இச்சரியான 

பஆடி .. 
Tandal = collection , or head of a gang of labouren . It is here used as a title . 
The whole style and title of the petitioner is : Tandal + am ( 13I . ) + periy = (13I..) 
+ tambi ( Key, App . iv) + muthali . 

பெரியதம்பி is a pet, or household narae .. 
> Observe the use of the auxiliaries கொள் and a (106 ) . Lit. having tied up and 
taken I came : he had always come up his time ! 
* S. - favourable reply . 

5 < Your honour . 


86 


" A TAMIL PROSE READER 


2. Endocument. 


உ - வது . சுரோத்திரியச்சங்கதி . 


செனனபடடவம்.லொட்டாசியதினன துலரயவர்களசமூககலுக்கு : 


பேராத்திரிப்பேட்டை எரோததிரியாராகிய மாசைபதிராயார் மிஞாதவணக்கத்துடன் எழுதிக்கொண்ட 


என்னவென்றால் சிந்தாத்திரிப்பேட்டை ஹரிஹராதிகள் பேரால் , கிராண 
டுக்குள்ப்பட்ட பெரியமேட்டு நிலங்களில் , கந்தப்பக்கிராமணிக்குச் சொட் 
டைபைக் கேட்டுப்பணணிக்கொடுத்தநிலத்துக்கு இப்பாலிருக்கிறது சர்க்கார் 
நிலமென்று, அதிலிருக்கிறமாததொட்டிகள்ளுக்கடை மிட்டாய்க்கடை முத 
லாகியதுக்களுக்கு , தாங்களவரியில் போட்டு , தஅஉ உ று முதல் வசூல்பண்ணி 
க்கொண்டுவந்த கிரவுண்டுரெண்டை இப்போது ஷகோயில்களுக்காகப் 
பித்துப்போடச்சொல்லி , தஅஉரு தண்டலக்காறப்பாப்பயப்பிள்ளைபேரு 
ககுத்தாங்கள் உத்தரவு கொடுத்தீர்கள் . அந்தப்படிக்கு அந்தத்தணடலக்காரனா 
லே அந்தவரிப்பாக்கியானது எனக்குச் செலுத்திவிடச்சொலவிசசாட்டப்ப 
டடிருகக ; அந்தக்கடைக்காரர்கள் அப்படிச் செய்யாமல அட்டிபணணின 
படியினாவே , அதைக் குறித்து அவர்களபேரிலே நானசினன கோர்ட்டிலே 
போடடேன . அதற்கு அந்தக் கோர்ட்டுதுரையாகிய - ம - - ஸ்ரீ - (இனனார் ) 
அந்தநிலுவையைஉன்னைத்தண்டிக்கொள்ளச் சொல்லி கலெக்ட்டர் செலவு 
கொடுத்ததற்கு, அவருடைய காகிதமாவது , பாப்பயப்பிள்ளை பேருக்குக் கொ 
தெததாக கீதுக்குநகலாவது கொண்டுவந்து எனக்குக் காணபித்தால் , அப்போது 
தானஉனபட்சத்திலேடிக்கிரிபணணுவேனென்றுநாளது சூலை உசஉவரை 
ககுங் கெடுக்கொடுத்திருக்கிறார் . 

ஆகையால தார்ம் ) மப்பிரபுவாகியதாங்கள் , முன்னாலே பாப்பய பிள்ளை 
பேருக்குக் கொடுத்த ஆர்டருக்கு ஒரு காப்பி கொடுத்தாலுஞ்சரியே , இந்த கிரவு 
ணடுரெண்டு தேவஸ்தானத்தைச் சேரவேண்டியதுதானெனறுவதுரையவர்க 
ளுக்குஒருகாகிதந்தாங்களதயவுபண்ணினாலுஞ்சரியே ; இல்லாவிட்டாலதே 
வஸ்தானத்துப்பணம் அநியாயமாய முழுகிப்போகிறது . இவ்வளவுதயவும் 
ணணும்படியாய்த்தங்களகனத்தைப் பிரார்த்திக்கிறேன . 

சிரதாததிரிப்பேடடை கரோத்திரியதாராசிய மாகைபரியயார் . 


சென்னபட்டணம 


சிந்தாத்தில் சித்தா யாத்திரை safe ( auspicious) voyage : name of a suburb of 
ladras 

• Skrollriyan , an assignment of land or revenue to a learned man , or to aby deserving 
erson , 
- Ilari = 

Vishnu ; Hara Civa ; H , B. , 151.e. 


CH . VÌ. 


OFFICIAL CORRESPONDENCE 


87 


து 


எ 


சு . 


3 


* 


கூள 


3. Remittance . 

ந - வது . இர்சால் சங்கதி . 
சேலம் ஜில்லா கலெக்ட்டா ஆகிய ( இன்ன ) நுரையவர்கள் சமூகத்துக்கு ! 
ஓமலூர்தாலுக்காராசில்திருவேங்கடத்தயங்கார் , வணக்கத்துடன் எழுதிக்கொண்ட அர்ஜி : 
என்னவென்றால் , ஷதாலுக்காவில் நாளது ளு சூலைமீ நகஉ வரைக்குமவ 
சூலானபாபத்து முபலகுபணங்களை அசூர்கசானாவுக்கு இர்சால் செய்திருக 
கிறதறகு விவரம் . 
அயன் வசூல் 

ரூ . உடுஙகள 
அமானிபள்ளப்பட்டுகிராமத்து மாசூல் விற்று முதல் , கருள 
அமானிபாஜேபாய்-மூங்சில்வகைராவசூல் 

அள 
சாயர் 

பர் இஜாராவசூல் 
மக்கம்வசூல் 

உருய 
தேவஸ்தானம் வசூல் 

கூஎருரு 
தக்காவி வாபஸ் வசூல் 

கஅககச 
மோதிரபா வசூல் 
சன்வாத் பாக்கி வசூல் 

ருஅகஎ ரு 
மறாமத்து பாஜகஸ்து 

அசா 
பேவார்ஸ்சாமான் ஏலம் வசூல் 
சாலைமரம் விற்று முதல் 
ரிவினியு அபராதம் வசூல் 
போலீசுஜுர்மானாவசூல் 

நகரு 
உத்தியோகஸ்தர்களசம்பளப்பிடிப்பு 
நாட்டுக்கணக்கர்கள்சம்பளத்துக்காக வசூல் 
கிராமக்கணக்கர்களுடையசம் 
டைய சம்பளத்துக்காக வசூல் 

தி 


எ . 


2 


கு 


11 


92 


உஎ 


உ 


12 


சு 


அ 


9 


11 


ககஅ 


கக 


* 


13 


ஆகபாபத்து -கஎஇ கூன் முபலகுவசூல் 


சுகஙஉய 


R. 


அ . 


1 


ஆக ரூபாய் அறுபத்தோராயிரத்து முந்நூற்றிருபதும் -அணா- இரண்டும் - பை 
சா - எட்டும் , ருக- தயிலியில் போட்டுக்கட்டி , அரக்கு சீல் பண்ணி , தாலுக்கா 
முத்திரைவைத்து , நாணயவாரியாய் , இர்சால் நாமாதயார் செய்து , தாலுககாகு 
ததிசேவகன, அச்சயநாயகன்வகைரா -க - பேர்களுடையதாபே (custody ) 
செயது , அசூர்கசானாவுக்கு அனுப்பிவைத்திருக்கிறகைபியதுஜாஹிராக 
வேணுமென்று எழுதிக்கொண்டேன. 

திருவேங்கடத்தபயம்பம் ராசிலதார் . 
இனன அ இனனம இனன ட 

தாதுசே ஓம்தூர், 
நாம ஓமலூர். 


88 


A TAMIL PROSE READER 


4. Extended Cultivation . 

சா - வது . ஜாஸ்தி சாகுபடிச் சங்கதி . 
கோயம்புகார்தில்லாகவொட்டாதானவன் (John Sullivan ) ஒரையவர்களசமுகத்துக்கு : 
அவினாசி தாலுகராசில , ரங்காவு எழுதிகொ அதி : 

என்னவென்றால்வதாலுக்காவைச் சேர்ந்த சினனஅவினாசி கிராமத்து மஜ 
ராநெய்க்குப்பை மகாசனம் குப்பயயன் என்கிறவன அசூரில் கொடுததவின் 
ணப்பத்தில் தன்னுடையகிராமத்தேரியில் வருஷாந்தரத்தில் வருகிற சலம் ஆறு 
மாசமாத்திரமநிலையாகவிருக்கிறதாகவும் அதின்பேரில் காய்ச்சலினாலே அது 
வறண்டு போகிறதாகவும் சர்க்காரார் அதுக்குகரையை உசத்திமராமத்து செய்து , 
வேண்டியபந்தோ பஸ்தும்பணணி அதுவருஷமுழுதுசகுமபாயும்படியாய்ச் 
செய்வித்து தனக்குக்கொடுத்ததால் , (ஙா) ஓ - வரைக்குந்தரிசிலதிகமாச்சேர்த்து 
சாகுபடி செயது தீர்வைஜாஸ்தி செய்து கொள்ளுகிறேனெனறுக்கணடிரு 
ககிற சங்கதியை விசாரணைசெய்து சமுகத்துக்குத் தெரியப்படுத்தச் சொல்லி 
என் பேரால் இண்டார்சானபிட்டீஷனைக் கொண்டுவந்தெனககுககொ 
தெதான . 

அதின்பேரில் ஷசங்கதியை விசாரணை செய்யவேணடி ஷவிண்ணப்பத 
திலக்கணடிருக்கிற கிராமத்துக்கு நானே போய அந்த ஏரியைப்பார்த்தபோது 
அது முழுவதுமவெடிப்பு கொடுத்து கரையில்ச்சிலவிடங்களிலுடைப்பெடுத 
துக் கொண்டும் கரைபந்தோபஸ்திலலாமலும் இருக்கிறதுநதவிர டிகிராமத்தி 
லசாகுபடிக்கு லாயக்கான நிலங்கள் விஸ்தாரமிருக்கிறதுகளையும் பார்வையி 
டடுககொணடேன . 

அப்பாலதாலுக்காமராமத்து மேஸ்திரியை வரவழைத்து ஷஏரிமராமத்துக்கா 
கபராவர்து தயார் செய்யச்சொன்னேன , அதினபேரிலவன ஷஏரிக்குள்ளி 
ருக்கிறமண்ணெடுப்புக்கூலி ( நள ) ; குளுமி கட்டு ரூ ( நிய ) ; கரைக்கட்டுரூ 
( சா ) ; கெட்டனைக்கூலி ரூ ( m ) ; ஆக ரூ (அருய ) இமராமத்து பராவர்துஜாபிதா 
தயார் செய்து கொடுகக வாங்கிக் கொணடேன . 

அப்புறம நானஷகிராமத்துச்சிலலறையிசுமுகளை வரவழைத்து சர்க்காரார் 
ஷஏரியை மராமத்து செய்து உங்களுக்குக் கொடுத்ததால நீங்களெத்தனைகாணி 
ஜாஸ்திசாகுபடி செய்வீர்களென்று கேட்டதற்கு , தரிசுநிலத்தில் (சா ) 3 
வரைக்கும் ஜாஸ்திசாகுபடி செய்து , சர்க்காருக்கு (த) ரூ . வரையிலகிஸ்தி 
ஜாஸ்தியாயக் கட்டுகிறோமென்று சொன்னார்கள் . 

அந்தப்படிக்கு அவர்களிடத்திலும் ஷவிண்ணப்பக் காரனிடத்திலுஞ்சாகு 
படிமுச்சிலுக்காவாங்கிக்கொண்டு அதைப்பற்றி பித்வி யோசித்துப்பார்த்த 
போது , டிமராமத்து செய்யவேண்டியது ஜரூராகவே பித்விக்குக் காண்கிறது . 

ஆனபடியால் சங்கதியில் ரயத்துகளிடத்தில் வாங்கின சாகுபடி முச்சிலி 
ககா ( எ) , அசல் இண்டார்சுவிண்ணப்பம் ( க ) , மராமத்துமே ஸதிரிதயார்செய 

குருமி = suite . 


CH. VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


89 


கொடுத்த சதாஹிபராவர்து ( க ), ஆக ( க ) தஸ்தாவேஜுகளும் இத்துட 
னே சமுகத்துக்குப்பித்வியனுப்பிவைத்திருக்கிறது மல்லாமல் ஷவிணணப 
பத்தில் கண்டிருக்கிறமராமத்து செய்யும்படியாத்தங்களுக்கிஷ்டமானால் - 
பராவர்திலகமூது செய்திருக்கிற ! முபலகு அனுப்பிவைக்கும்படி 3 அசூர் 
கஜானாவுக்கு உததரவாகவேணுமெனகிறசேதி தெரியலாவதாகவுமெழுதிக 
கொணடேன. 

சம்சாவகாசிவராதாதுசேஅமிஞ்சி . 

( Raiga Rao , Tahsildar of the Talik of Avinist ) 
( இயான ) (இனை ) (இவை ) 

முகாம செய்க்குபபை . 
[ Dated from Neykkuppai.] 


. 


1 


சமுச or " செய் - show , txhibit , 
* This is mlgarly wed for the causu ; H. B. , 160. I. (6. ) I should be அனுப்பும் . 
கும்படி . 


N 


Forw Y 


90 


A TAMIL PROSE READER 


சனசமுத்தாக 


5. Lowering the Settler Tax. 

ரு - வது. டவுல்மினஹா சங்கதி . 
ரொயவன் ஜிவ்லா லொட்ட சார்லிக லஷங்கிட்டன் ( Charles Lushington ) துரையவர் 
விடகொட்டாறுக்காதாசிய ராமாமியாயானெழுதிக்கொண்ட அர்ஜி : 
என்னவென்றால் ஷதாலுககாவைச 

வசசேர்ந்தநெல்லூர் கிராமத்து மகாசனம் 
ராமய்யன் அசூரில் கொடுத்த அர்ஜியில் தன்னுடைய கிராமத்தில் பிராக்குக் 
குறு ( உள ) காணிவரைக்கும் அதிகமாகத் தரிசிலசேர்தது டவுலேற்படுத்திஜமா 
பந்திசெய்திருக்கிறதாகவும் ஷகிராமத்துக்குப்பாய்கிற அப்பனூர்க்குரமபில 
இப்போது சாகுபடிகாலாவதியில் தாராளமாக நடைநீர்பாயாமலிருக்கிறபடி 
யால நாங்களெந்தவுதவியினாலே சாகுபடி செயது சர்க்காருக்குப்பணங்கட்டு 
வோமென்றும் , தனனுடையபட்டாவில்க்கணடிருககிறநிலத்தீர்வைப்பணத் 
தில் எவ்வளவாவதுதளளிக் கொடுக்கவேணுமெனறுமகண்டிருக்கிறசங்கதி 
ககு நீர்ஷகிராமத்துக்குபபோய அதைசசெம்மையாகப்பார்வையிட்டு அதினு 
டையபயான்வார்கண்டு அர்ஜிபணணிககொளளுமென்றுநியமித்த ( ருரு ) 
ஆவது நம்பர்சனனது சாதாரசசுது . 

பமோஜிப்உக்கும் பித்விறு மீ " ( கூ ) சாயங்காலமஷகிராமத்துக்குப்போய் 
அதைச்சுற்றிப்பார்த்தபோது சாகுபடிக்குலாயக்காகவும் தரிசாகவும் இருக்கிற 
நிலங்களினவிஸதாரத்தைக்கண்டுகொண்டு முதலாவது ஷகிராமத்துக்கணக 
கனைவரவழைத்து சாகுபடிக்கணக்குக் கொண்டுவரசசொலலித்தாக்கீது பண 
ணினேன் . அதற்கு அவனகொடுததகணக்கில் , பிராக்குபசலிவரைக்கும் 
அயன்நன்செயில் சாகுபடி காணி ( கஉகஎ ) குழி ( அசு ) உம , புன்செயில் காணி 
( உ கூசு ) குழி (சுஈ ) பரவல்க்காடு (brushwood ) காணி ( ஙஉஎ ) , ஆ காகாணி 
(கஅளக ) உம் குழி ( கை ) மட்டும் சாகுபடியாயிருக்கிறதுகள் . இதற்குச்சாலே 
ஹால் சாகுபடி நன்செய் காணி ( அஙஎ ) குழி ( கரு) புன்செய் காணி ( சகாரு ) 
குழி ( ச ) பரவலக்காடு காணி ( கருரு ) குழி ( ஙங) , தோட்டம் காணி (சஎ ) 
குழி ( எ), ஆக காணி ( தருள ரு ) உம் குழி ( அள ) . அகையால பிராககுக்குநன் 
செய் காணி ( உகரு ) உம் குழி ( கூஉ ) வரையிலசாகுபடியாகாமலதரிசாய்க்கிட 
நததுகள . இதுகளில்ஜமாபந்திதருணத்தில் ( உள ) காணி டவுலசேர்த்துக்கொ 
ண்டு , மற்ற காணி ( கூரு ) உம் குழி ( கூஉ) உம், தளளுபடி செய்திருக்கிறதுகள் . 
ஆகையால அர்ஜிதார் பிராக்குக்கு புன்செய் ஜமாபந்திதருணத்திலடவுலுக்கு 
அதிகமாக (உள ) காணி வரையில் சேர்த்துஜமாபாதி செய்திருக்கிறதாக , அர்ஜி 
யில் சொல்லியிருக்கிறதற்கு கணக்கு மூலமாகயாதொரு ருசுவுங் காணோம் . 

ஆனபடியால இதுகளைக் குறித்து யோசனை செயதால இந்த அர்ஜிதார்கேட 
டுக்கொணடபடிக்கு பேரீஜில் எவ்வளவுந் தள்ளுபடி செய்து கொடுக்க வேண 
டியசப்பில்லாமலிருக்கிறதினாலே அசூரில் கொடுத்த அசல் அர்ஜி ( க ), கிரா 
மக்கணக்கன கொடுத்தடவுலசாகுபடிக்கணக்கு ( க ), ஆக ( உ ) உம், இத்துடன 
சமஷமத்துக்கு அனுப்பியிருக்கிறசேதி தெரிய வேணுமெனறெழுதிக் கொண 


டேன . 


போ , ரமாமி என் தாசிலதார் தாலுககே வீட்கோட் 

[ Vitukkatti.) 


முகாம் செல்வர் . [ Nellir. ) 


CH , V. 


OFFICIAL CORRESPONDENCE 


9 


6. Advances to Rayats. 


கூ - வது. வாரக்கச்சங்கதி . 
செங்கல்ப்பட்டு ( Chiigalpat) இலலாகலெக்ட்டா ஆகிய ( இன்ன ) துரையவர்களாமுகத்துக்கு : 
மதரராதகம் தாதுக்காதாசிவ சையதுசாயிப் (Syad Sahib ) எழுதிக்கொண்ட அர்ஜி : 

என்னவென்றால் , ஷதாலுக்காவுக்கு , நாளது தஉஙரு ஆம் பசலிக்குதக் 
காவிகொடுக்க வேண்டியதற்காக கிராமவாரியாய்த்தக்காவிபராவர்து தயார் செ 
யதனுப்பச் சொல்லி , மாஜிதாசிலநாரணய்யங்காருக்கு ததரவுவந்து அவா 
னுபபியஜாபிதாவினபடி ஏகன் முபலகுரூபாய் ( உயத ) உம்-உமமிடத்துக 
கு அனுப்பிவைத்திருக்கிறோம் ; அதைக் குடிகளுக்குப்பட்டுவாடா செயது 
அசூருக்கு இத்தில்லா செய்யச் சொல்லி பித்விபேரால பிறந்த நம்பர்சனனது 
சாதராச்சுது . 

பமோஜிப்உக்கும் பித்விவு தாலுககாக்கிராமங்களினபேரில்போய முதல் 
அச்சரவாக்கம் மாகாணம் தேஹேவார் சுற்றிபார்த்து , தார்காதாருடைய 
ஹால் அஹவால் இதுகளைத் தெரிந்துகொண்டு நாதார்குடிகளுக்கு ( ந-க்கு ) 
சராசரி ( ய ) வீதமும தார்குடிகளுக்கு ( ரு) வீதமும்தக்காவிகொடுதது வர்கலப் 
பைவுழவுடைமாடுகர்வாங்கிக்கொண்டு , சீக்கிரத்திலகாலாவதியிலசாகுபடி 
செயயுங்கோள ; உங்களுக்கெல்லாருக்கும் இவ்வருஷத்தில்நலலமழை 
பெய்து அதிக ஆமதுகிடைக்கும் ; நீங்களசாகுபடி கமமிசெயதால் சர்க்காரில் 
உங்கள பேரில் ஆயாசத்துக்கிடமாகும் ; மேலுமசாகுபடி செய்திருக்கிறநில 
ததுக்குத்தானே தீர்வைஜாஸ்தியேற்படுத்துவார்கள ; எனறுகரம் நரஞ்செயது 
டவுலுக்குஜாஸ்திசாகுபடி செயயுமபடியாகத்திட்டமபணணினேன. 
அப்புறம் கருங்குழிம 

மாகாணத்துக்குத்திருமபி காம்வார்சுற்றிப்பார்த்த போது 
ஷகிராமக்குடிகளில் பவுத்தியாகவும்பராரியாகவும் ஹாலற்றகுடிகளாகவுமி 
ருககிறவர்களைப்பார்த்து உள்க்குடி புறக்குடிகளுக்குளளேபவுத்திபராரிக்கும் 
பதிலாக , சிலர்களுக்குவாரக்கங்கொடுதது அவர்களே சாகுபடிசெயயுமபடி 
யாய் அவர்களிடத்திலமுச்சிலிக்காவாங்கிக்கொணடேன . ஹாலற்ற குடி 
களுக்கு உங்களுக்கு அதிகவாரக்கங் கொடுக்கிறோம் நீங்களநிலங்களைப்பன் 
ஜர்போட்டுவையாமலசாகுபடி செய்யுங்கோள உங்களுக்கு அகத்தியஞசர்க் 
காரிலபேரீஜில்சிலதளளிக் கொடுப்பார்கள் ; நீங்களபயப்படவேண்டாம் ; 
உங்களுடைய ஸ்திதிகளையெலலாம 

அசூருக்கு தெரியப்படுத்தி இனனந்தசு 
கூலி முதலானதுகளுக்குஜாஸ்திவாரக்கமவாங்கிக்கொடுக்கிறேன ; எனறுதி 
லாசாசொலலியும நூற்றுக்கு ( யரு ) விழுக்காடுதக்காவிகொடுத்தும் என்னால 


| For சராயணன் , an ordinary name , and அப்பம்கார் , a caste title of certain Brihnans . 
See ஐயன் and சான் , 

2 From village to village . 
3 The state and affairs of eac ! 
நாகலி = உடிவுகள் 

praghiar a 


+ 


92 


A TAMIL PROSE READER 


கூடிய முயற்சிகளெலலாஞசெயது அவர்களிடத்திலசாகுபடிக்குமுசசிலிக 
காவாங்கிக்கொகாணடேன . 

பிற்பாடு நாளது சுயஉஉ மலைவையாவூர்மாகாணத்துக்கு வந்து சேர்ந்துதக 
காவிபட்டுவாடா செய்து கொண்டுவருகிறேன் என்கிற சேதிசமஷமத்துக்குத் 
தெரியலாவதாகவெழுதிக்கொண்டேன் . 

வயதாயிப்தாசியதார்தாதுசேலதரயதாம் . 
( இ ) இ (இன ) - ( இனை ) - 


Ware மலைவையாவூர் . 


N. B. This is a specimen of the Tamil often used by Musalman officials. It is 
ull of Hindustani (5187) : thus , 

பரமாரம் -பபமும்பமும் ; 
அமுது - இலாபம் ; 
aut and priorad tenants with and without capital ; 
படித்தி , பாரி, ஹலற்ற , as epithetu of குடிகள் , mein respectively dead , fugitius 

and destitute tenants, whose lands are made over to others ; 
mt out of cultivation = தாக. 


CH. VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


93 


7. Teinple Lands. 


[ Here the 4 is often purposely omitted .] 

எ - வது. தேவஸ்தான சங்கதி 


கடறும் ஜில்லா கலெக்ட்ட ஜான் டெண்டு ( John Dent) அரையார்களசமுகத்துக்கு : 
மன்னார்குடி தாலுக்காராசில் புதுவை சிதம்பரப்பிள்ளை எழுதிக் கொண்டபடவன் : 


என்னவென்றால் தாலுககாகசுபாகிராமத்து தேவஸ்தானம் வேணு கோ 
பாலசுவாமியார்கோலில் பரிசாரகம் - வெங்கட்டராமய்யங்கார் எனகிறவர் 
அசூரில் கொடுத்த பிட்டீஷனில் தமமுடைய தேவஸ்தானத்துக்கு வருகிறமோ 
யினிரூ (காள ) இல் நித்தியபடிபூசைச்செலவு ரூ ( நா ) அதிகப்படி ( sundry 
expenses ) பஞ்சபர்வங்கள திருமஞ்சனம் வகைராசசெலவுரூ ( ள ருய ) ஆக ரூ 
( சகுய ) போய் மோயினியில் பூசைமிச்சமிருப்பு ரூ ( கருல ) உம் பெருமாளு 
க்கு பிரமோசசவம் பண்ணுகிறத்துக்கு போராமையினாலே முன்னாலே தீவா 
ணத்தார் தேவஸ்தானஙகிராமங்களை ஜப்தி செய்து கொண்டு ஏற்படுத்திய 
நம்பர்திட்டப்படிக்கு ரூ (த ) உம் மோயினி செய்துகொடுக்கவேணுமென்று 
போர்ட்டில் பிட்டீஷன் 

கொடுத்ததற்கு கலெக்ட்டர் மூலமாகத் தெரியப்படுத்தி 
ககொண்டால் அதைக் குறித்து ஆலோசிபபோமென்று போர்ட்டாருத்தரவு 
கொடுத்திருக்கிறபடிக்கு அகதமோயினிச்சங்கதியை விசாரணை செய்து என 
னுடையவபிப்பிராயசகிதமாய , தெரியப்பதெதிக்கொள்ளச் சொல்லி என 
பேரால் இண்டார்ஸ் ஆனபிட்டீஷனைக் கொண்டுவந்து கொடுததார் . 

அதுசங்கதி விசாரணைக்காரமபிதது தீவாணத்தார்களஷதேவஸ்தானத்துக் 
கேற்படுத்திய நம்பர்திட்டக்கணக்குகளைப்பார்வையிட்டபோதுஷதேவஸ்தா 
னததினகிராமங்களைத்தீவாணத்தார்ஜப்தி பண்ணிக்கொண்டுவு கோயில்ச்செ 
லவுக்காக (த ரூ ) மோயினியேற்படுத்தினதாகவும் அந 

அந்தப் பிரகாரமபிரமோச 
சவமுதலானதுகள நடகது வந்ததாகவும் பிட்டீஷனில்கண்டிருக்கிறது நிச 
மாய்க்காணுகிறது ஆனாலஷபிட்டீஷனருடையதகப்பனாரும் அப்போதிரு 
நதகோயிலமணியக்காரனும் ஏகோபித்துக் கொண்டுவருஷாநதரத்தில் வாங்கப் 
பட்டிருந்த- ரூ ( த ) உம் - தெய்வாலயத்துக்குச் செலவுசெயதுபோடா 
தங்களுடைய சொந்தச் செலவுக்குச்சிலப்பணத்தைவழக்கமாகையாடிக்கொ 
ணடுவாதபடியால , அதுசங்கதிசர்க்காரில் தெரிந்து ( கா ) ரூ ஆகவுமோயி 
னியைக்குறைத்து மற்ற ரூ ( சா ) உம் , அஜுர்கசானாவில்த்தானே தேவஸ்தா 
னதரப்பில் சேர்த்துவைத்திருக்கிறார்கள . 

இதின பேரில் இந்தப் பிடடீஷனருடைய நடத்தைகளைக் குறித்து விசாரித்த 
தில இவர்கரார்மனுஷ்ரெனறும மோயினிப்பணத்தில துரோகஞ்செய்யாமல் 
| S. = guardianuhip . 1 Here onlinary and extraordinary expenses are meant . 
காப்பு , தபு , தாம் list , accomp . 


சாமல் 


A TAMIL PROSE READER 


தெய்வாலயத்துக்குச் செலவு செய்து போடுகிறவரென்றும் நம்பிக்கையுள்ள 
வரென்றும் சுவாமிகாரியத்தில் விசுவாசமுடையவரென்றும் தெரியவருதிற 
படியால் , ஆதியில் தீவாணததார் ஏற்படுத்தியஷ நமபர்திட்டப்படி மோயினி 
செய்து வைத்து பிரமோச்சவமுதலானதுக்களநடப்பிக்கும்படி உத்தரவு கொடு 
ககவேணடியது அவசியமானதாகக்காணப்படுகிறது . 
ஆனபடியாலபிட்டீஷனர் கேட்டுக்கொள்ளுகிற பிரகாரம் போர்டாரவர்க 
ககுத்தெரியப்படுத்தி அவர்களுததரவின பேரில் இவர் நடந்து கொள்ளவே 
ணடியதற்காக பிட்டீஷனரிடத்தில்ஜாமீனவாங்கிக்கொண்டு முபலகுமஜ 
கூர்கொடுக்கலாமென்கிற சேதி தெரியலாவதாகவெழுதிக்கொண்டேன . 


4. சிதமபாபீடதாசிலதாவாகே மனணு குடி . 


( இசை ) 3 ( இனை ) ( இனை) . 

முகம் மன்னார்குடி . 


CH.VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


95 


8. Watercourse . 


அ - வது , தாம்புச்சங்கதி . 


திசோப்பள்ளி ஜில்லாகலெக்ட்ட உலலியம் சாந்தால் ( William Saundes ) துரையவர்களாமுகத 


கட்டட தாதுகதாசிவ , வே , அய்யாசாமிழுகலி யெழுதிக்கொண்ட அர்ஜி : 
வ தாலுக்கா ராயபுரம் மாகாணத்துக்குப் பாய்கிற தலைக்காவேரிக்குரம்பு 
அடைபட்டுப்போனதினாலே , ஷமாகாணத்தைச் சேர்ந்த கிராமங்கள் முழுவ 
துமவிளைவில்லாமல் பாழாபபோகிறதாகவும் , அதற்குவேண்டிய தர்ரது செ 
யயச் சொல்லியும் , நாளது மாயஉஉ இல் பிறந்த (ந - வது ) கம்பர் பர்வானா 
சாதராசசுது . 

உத்தரவின்படியே குரம்புபார்க்கிறதறகாகி நாளது மயகூட காலமே 
நான்தலைக்காவேரிக்குப்போய் , அவிடமெங்குஞசுற்றிப்பார்த்தேன, பார்த் 
தவிடத்தில் தலைக்காவேரியில் ஆம்ராவதி கலப்பு முதல் ராயபுறத்துக்கு அருகா 
மைவரையில் , பழைய வெள்ளத்தினாலே குரமபினபக்கங்களிலே( க ) கொடிய 
ரத்துக் குமணல்மேடு கொடுத்திருக்கிறதுமலலாமல குரமபுக்கரையிலிருந்த 
பாம்புகளை யெல்லாம் பேர்த்துக்கொண்டும் , அதற்குச்சமீபத்திலிருசகிற 
வாகணையினுடைய குதிரை முகத்துத் தெனன மரங்களை யெல்லாம் சலத்தில் 
டித்துக்கொண்டும் , வாகணைசசமீபத்தில் உடைப்பு கொடுத்ததும் , இப்படியே 
பந்தாகலிருக்கிறதையுங்கண்டேன் . ஷகிராமத்தினுடைய இசுமுகளைவரவ 
ழைத்து , இதுவரையிலிந்தக்குரம்பு இப்படி கெடுதலாய்ப்போயிருக்கிறதென்று , 
நீங்களசர்க்காருக்குறதெரியப்படுத்தாமலிருந்தசப்பெனனவெனறு , அவர்க 
ளைக் கேடடேன. அதற்கு இந்தத்தடவைவந்தபிரவாகத்தாலேதான இந்தக்குர 
மபழிந்து போனதினாலும் அப்போதைக்கப்போதிந்தக்குரமபைப்பார்ததிக 
கொண்டுவந்த மணியக்காரர் இந்தச்சேதியைச் சர்க்காரில் தெரியப்படுத்தி 
பாதோபஸ்து செய்து கொடுககிறேனென்று எங்களுக்குச் சொலலியிருந்ததி 

ஜமாபந்திக் காலாவதி சமயமானதினாலே எலலாம அப்போது 
தெரியப்படுத்திக்கொள்ளலாமென்றும் இருந்து விடடோமென்று அவர்கள 
சொன்னார்கள் . 

அதின பேரிலநான யோசித்துப்பார்க்குமளவில் வகுரமபுபேபநதாகும்ப 
டிச்சம்பவித்ததக்சீர்ஷமணியக்காரன பேரிவிருக்கிறதாகத் தெரியவந்தது . 

ஆனபடியால அதைக் குறிதது ஷகுடிகளைத் தெண் (see தண் ) டிககிறதற்கு 
இடமிலலாமலிருந்ததினாவ , ஒகுரம்புக்கு வேண்டிய முயற்சி செய்யும்படி 
யாக பித்வி அவிடத்திலதானே குரம்புத் தலைப்பில் கச்சேரிபண்ணவாரம்பி 
ததேன ; ஷகாவேரியாற்றில் எக்கல் கொடுத்திருந்த மணலகளையெடுத்துப் 
படுகையில்க்கொட்டுவித்தேன ; உடைப்பில் புதுசாக வாகணை கட்டி குதி 


லுைம் 


- 


குந்தம் ( AR .) . 


96 


A TAMIL PROSE READER 


ரைமுகமவைப்பித்தேன ; குரமபுத்தலைப்பில் பாம்பு பின்னிக்கட்டி நீரடை 
தது சனங்களை விட்டுத்தலைக்காவேரி 

முதல்க்கரையொதுக்கி சலங்கொண்டு 
வாது பலகை முழுகி மணல்களையாற்றில்ப்போக்கு விட்டு வேண்டியபந் 
தோபஸ்துசெய்விததேன ; அதினாலேதாராளமாகக்குரமபிலே தணணீர்வரு 
மபடியாக பித்விகூடிய முயற்சிகள செயததின பேரில் அனறைய தினஞ்சா 
யங்காலந்தானே யாதொருகுசூருமிலலாமல கழுத்தளவுதணணீர்வாத 
தைப்பித்விகண்ணாலே பார்வையிட்டு மறுநாளதாலுக்காவந்து சேர்ந்தேன. 
மறுநாளபுருஷபபிரமாணநதண்ணீர்வருகிறதாகவும் , வயல்களில் சலாதேங் 
கிநிறகிறதாகவும் குடிகள சாகுபடிக்கு எத்தனப்பட்டு ஏர்கட்டியுழுதுகொண 
டிருக்கிறதாகவும் பேஷ்க்கார் ஓலையெழுதினான , 

மேல்க்கண்ட குரமபினுடைய தணணீர்த்தாழ்வுமணியக்காரனாலே சமபவி 
ததிருக்கிறபடியால , மேற்படியானுககுஜுர்மானா விதிதது , இனிமேலிப்படி 
அஜாக்கிரதையாயிராமல்ப்படிக்கு , ஜோர்தாக கீது செய்யவேண 

வேணடியசேதி , 
சித்தத்துக்குவிசிதமாகவேணுமென்று எழுதிககொணடேன; உததரவுவருகி 
மபடிகடந்து கொள்ளுவேன, 

வே . அபயாசமி தாவெதார் தாறுகசோட்டா, 


N. B. This is an especially useful, well written report. 


CH. VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


97 


9. Alleged Bribery in regard to Blighted Crops. 

க - வது , சாவிச்சோதனைச்சங்கதி . 
திருசெல்வேன் அல்லா கலொட்டா ஜான் 

காட்டா (John Cotton ) தரையவர்கள் சமுகத்துக்கு : 
தம்பதியர்தாறுமாறாசில் வதாக முதலிகைவகைாததுடா சலாஞ்செயது முதியகொட் 
அர் : 

என்னவென்றால் தாலுக்காமஜ்கூர் பிடாரிகோவில் மாகாணத்தைச் சேர்ந்த 
தென்கரைப்பட்டி கிராமத்துக்குடி சென்னமத்தேவன வகையராக்கள் 
போனா உஉ யில் அசூரில் கொடுத்தபிட்டீஷனில் சதாஹிகிராமத்துச்சா 
விசசோதனை செய்யவேண்டியதற்காக ,அசூரிலிருந்து நேமி (for நியமி ) த்துவ 
நததரியாபத்த மீனா ராமசாமி அயயனெனகிறவன சாவிச் சோதனை செய்த 
போது , இவிடத்துநன்செய்இல - கஉய - வரைக்குஞசாவியென்று அசூருக் 
குஅர்ஜியெழுதி உங்களுக்குக்கிபாயத்து செய்துவைக்கிறேனெனறுவரோ 
மத்துக்குடிகளிடத்தில் - ரூ - த - மட்டும்லஞ்சம் வாங்கிக்கொண்டு , ஷயான் 
சொன்னபடி செய்யாமல் , வேறேவிதமாக அர்ஜிழுெதினபடியால நாங் 
களவனுசகுக்கொடுத்தபணம் எங்களுக்குக்கிடைக்கும்படி செய்யவேணு 
மெனறு கண்டிருக்கிறசஙகதியை விசாரணை செய்து ஷவிசாரணை செய்வதில் 
வாங்கப்பட்டதஸ்தாவேஜுகள்கத்தாம் , உனனுடைய அபிப்பிராயத்தையும் , 
இத்திலாசெயயென்று சொல்லிய - சகூரு -வது - நம்பர் தாக்கீது எனக்கு 


கண்ட 


உததரவின்படியே , ஷசங்கதியைப் பித்விலிசாரணை செய்யவேணடி ,பேஷ் 
கார்மூலமாகஷகிராமத்துக்குடிகனைவரையுந்தாலுக்காக்கச்சேரிக்குவரவ 
ழைத்து , அதைக் குறித்து அவர்களை விசாரணை செய்தபோது , ஷகிராமத்தில் குக 
காணிசாவியாகவிருக்கிறதாகவும் , அதுகளைவு தரியாபத்து அமீனா உய காணி 
எனது , அசூருக்கு அர்ஜியெழுதி , உங்களுக்காதாயஞ்செய்துவைக்கிறேனே 
னறுதங்களோடே சொனன்தாகவும் ; அதினபேரில் சென்னமத்தேவன் என 
கிறவன ஷகாரியத்துக்காக , ரயத்துக்களிடத்தில் வரிபோட்டு , பிராதில் 

ட தொகையை வசூல் செயது , ஷராமசாமி அயயனுக்குக்கொடுத்ததாக 
வும க பேர்வாக்குமூலமெழுதிவைததார்கள . ஷகுடிகளுடையசாஷிகளை 
விசாரணை செயதகில் , ஷலஞ்சப்பணங்கொண்டுபோய் ஷ.அமீனாவுக்குக் 
கொடுத்ததாகப்பிராதில் சொல்லப்பட்டி ருககிற முத்துப்படையாட்சியென 
கிறவன் நான்தான ஷயணங்கொண்டுபோய் ஷ அமீனாவுக்குக் கொடுத்தே 
னெனறுவாக்குமூலயெழுதிவைத்தான , வேறேமூன்றசாக்ஷிசளிலொருவ 
னாகியசாமிக்கவுண்டனெனகிறவன் அவனும இவர்களும உடமபடிககை 
பேசின போதுதானகிட்டவிருந்ததாகவும் , ஆனால் அப்படியே அவர்களவனுக் 
குப்பணங்கொடுத்தது மாத்திரம் தனக்குத் தெரியாதென்றும் வாக்குமூலமெ 


பொத்த ( AR .) இலாபம் , 

0 


orE, V. 


98 


TAMIL PROSE READER 


ழுதிவைத்தான . ஷகிராமத்துத்தண்டல்க்காரனுங்கணக்கனுமாகிய மற்ற இர 
ண்சோக்ஷிகளும் ஷயார்கள் வடம்படிக்கை போன போதும் , அப்படியே 
அவனுக்கு பணங்கொடுத்தபோதும் , தாங்கள் கிட்டவிருந்ததாகவும் , வாக் 
குமூலமெழுதிவைத்தார்கள், பிரியாதிகளசொனனதுகளங்சாதானாவென்று 
உதரியாபத்து அமீனாவை விசாரணை செய்ததில் , தானஷகிராமத்துச்சாவிச 
சோதனைக்குபபோனவிடத்தில் , இந்தககுடிகளடியிராதில்க்கணடிருக்கிறப 
டிசானதங்களுககுசசெயதால் , எனக்கு தொகையைலஞ்சங்கொடுக்கிறதா 
கஎனனோ பேசினார்கள் , நானசர்க்காருக்குத்துரோகஞசெயது , உங்களிட 
தமில்லஞ்சமவாங்கமாடடேனெனறுசொலலி, உள்ளதுள்ளபடியேசர்க்கா 
ருக்கு அர்ஜி எழுதினதைப்பற்றி , ஒருடிகள் என் மேல் அபாண்டமாக இரு 
தப்பிராதைக்கற்பித்தார்கள் எனறுவாக்குமூலமெழுதிவைத்தான . இதின 
பேரில் வச்சஙகதியினுடைய நிசாதெரியவேண்டி , தாலூக்மஜ்கூர் முஜு 
முதாரை ஷகிராமத்துக்கனுப்ப , அவர்போய்ப்பார்வையிட்டதில் , ஷபிரா 
நிலாண்டிருக்கிறநிலத்துக்கே சமசாணி- குறைச்சலாய , க - சாணிமாததி 
ரமேசாவியாகவிருக்கிறதாய் அறிக்கை செயதார் . 

இதுகளின் பேரில் பித்வியோசித்துப்பார்க்குமளவில் , வகுடிகள் சொல்லி 
ய இக - காணி - இருறைச்சலாகவும் , முனனெழுதியதரியாபத்து அமீனா 
ரிப்போர்ட்டின்படி யக - காணி - சரியாகவும் , முஜு முதார்ரிப்போர்ட்டி 
னாலேரிசம் 

தெரியவருகிறபடியால் , உதரியாபதது அமீனராமசாமி அய்யனு 
ககு டிகுடிகள்லஞசங்கொடுதததாகச்சொல்லுதிறதைமபுதலசெயயபித் 
விககுச்சமுசயமாயிருக்கிறது ; ஆகையால் இதைப்பற்றி மறுபடிசமஷிமத்தில் 
விசாரணை செய்து , குற்றம்யராய்க்க வேண்டியதாகத் தோன்றுகிறது . 

ஆகையால் இது சங்கதியில் பிராதிகளிடத்திலவாங்கினவாக்குமூலம் ( க ) , 
சாக்ஷி வாக்குமூலம் ( ச ), தரியாபத்து அமீனாவாக்குமூலம் ( க ) , ஷ அமீனாமுன் 
னெழுதிய சாவி அறிக்கைக்கணக்கு ( க ) , அசல்பிட்டீஷன (க ) முஜு முதார் 
ரிப்போர்ட்டு ( க), ஆக (யஎ ) தஸ்தாவேஜுகளும் , இதற்குள்ளடக்கஞசெயது , 
அசூருக்கனுப்பியிருக்கிறதுமலலாமல , பிராதிகள் சாக்ஷிகளனைவரையுமஇத் 
துடன கூடவனுபபியிருக்கிறசேதி ( செய்தி ) யுஞ்சமுகத்துக்குத் தெரியலாவ 
தாகவெழுதிக்கொணடேன . 

வே.வரதராஜமுதலி தாசிலநார் நாதுகே ஆம்வார்திருநகர் . 
இன்ன இனம் 

முகா ஆழ்வார்திருநகரி. 


1 


* For ஆராய் . 


1 சாக்ஷம் = + முகம் , சக்கிரி . 
15. பிரியாது , ollen written பயது. - பிரதி a complainant . 


CH . IT. 


OFFICIAL. CORRESPONDENCE 


99 


10. Registry of Lands. 

க - வது . கோசந்தாக்கல் 1 சங்கதி . 
AAR பளவிலுல்லாகலெக்ட்டர்மென் -டிக்கின்சன் - ஓரையர்காசமுகத்துக்கு : 
வாங்கெடி தாலுக்காராசில் ஆ . பொன்னரங்கமுதலியெழுதிக்கொண்ட அஜி : 
எனனமென்றால் ஆதாலுக்காவைச்சேர்ந்த தென்கரைமாகாணம் கசுபா 
கிராமத்து மகாசனம் மாணிக்கரெட்டி எனகிறவன , தன்னுடைய நிலங்க 
ளைதானஇப்போது விற்றுப்போட்டபடியால் , ஷநிலங்களை வாங்கிக்கொண்ட 
வெங்குவையன்பேரால கோசந்தாக்கல் செயது கொடுக்கவேணுமென்று - 
யான் அசூரில் கொடுததவிண்ணப்பத்தில் கண்டிருக்கிறசங்கதியைத்தரியாபத் 
துசெய்து, அசூருக்குத் தெரியப்படுத்தசசொலலி , பிக்விபேராலஇண்டார்சா 
னபிட்டீஷனைக்கொண்டுவந்து கொடுத்ததான . 

பமோஜிப் உக்கூம் நிலங்களைவிக்கிரயஞ் செயதவிண்ணப்பக்காரனை 
யும அதைவிலைக்குவாங்கிக்கொணடவெங்குவையனையும் தாலுக்காக்கச் 
சேரிக்குவரவழைத்து விசாரணை செயதேன . அபபோதுஷவிண்ணப்பக்கா 
ரன ஷநிலந்தனனதுதானென்றும் தனபேராலிருக்கிறகோசததை டியான 
பேராலதாக்கல் செயது கொடுக்கவேணுமெனறுஞ்சொனனான் . விலைக்குவா 
ஙகினவனதான் கூதகாணி நன்செய்நிலமவிண்ணப்பக்காரனிடத்தில்ரூ 
இ கிரயமாகவாங்கினதாகவொருகிரயசாசனம் ஆசர்படுத்தினான . 

இதின் 
பேரில் நிலஙசளைக்கிரயஞசெயது கொடுத்தவிணணப்பக்காரனபெரால , 
அந்தநிலம் கோசந்தாக்கல் ஆகிப்பட்டாபிறந்திருக்கிறதாவெனறுதாலுக்காவி 
லிருககிறடவுல்கணக்கைசசோதிததவிடத்தில் , விண்ணப்பத்திலக 

லகண்டிருக் 
கிறசெக்குபாதிக்குள்ப்பட்ட நிலங்கள் முன்பைமாய்ஷ் செய்தபோது , ஷகி 
ராமத்துப் புறக்குடிகுள்ளப்பரெட்டியென்கிறவன் பேரால அதிலதாககலாய் , 
(ஙசு ) ஆம்-பசலிவரைக்கும் மேலெழுதியகுள்ளப்பரெட்டிபேராலேதானே 
பட்டா கொடுத்துக் கொண்டுவரப்பட்டிருக்கிறதுகள் . ஆனதால இருதிறவ 
ருஞசொன் 

சொனனது சமுசயத்துக்கிடமாய்ககாணப்பட்டு, அவர்களிடத்தில் 
அவர்களசொனனபடிக்குமுசசிலிக்காஎழுதி வாங்கிக்கொண்டு , டிகிரமத 
துப்பட்டாமணியக்காரனகர்ணம் இவர்களைவரவழைத்து , இந்தவிண்ணப்பம் 
ததிலக 

லகணடிருக்கிற செக்குபாதியையுடையநிலம் ஆரதெனறு அவர்களை கே 
டடேன ; அதற்கு, ( ஙசு ) ஆம் பசலிவரைக்கும் அதைக்குள்ளப்பரெட்டிய 
னுபவித்துக்கொணடுவநதான ; அதினபினபுஷயான்பட்டணத்துக்குப்போ 
னபோது , இகதவிண்ணப்பக்காரனிடத்தில் அதைசசாமிபோகத்து . 

பக்கடைத்து 
வைத்துபபோனான ; அதினபிற்பாடு அதையிவனதன பேரால்பட்டாவில்தான் 
கலசெயதுகொணடுஅனுபோகித்து வருகிறான ; இதுகளங்களுக்கு தெரிய 
மென்று அவர்கள அத்தாட்சியெழுதிவைததார்கள . நிலம் ( கூக ) ஆம் பச 
லிக்குப்பினபும் இந்தவிண்ணப்பக்காரன பேராலகோசந்தாக்கலாயிருக்கக் 

* Currb a regist: ation of villa * and.. 


100 


A TAMIL PROSE READER 


காணாதபடியால் , ஒருத்தனுடைய நிலததையெப்படி விற்பாயென்றுவிண்ண 
பக்காரனை விசாரித்தவிடத்தில் , அவனமேலெழுதியகுள்ளப்பரெட்டிப்பட்ட 

மபோனபோது எனக்குக்கிரயம்பண்ணிக்கொடுத்தான , ஆனால் அப்போ 
தே அதைக்கோசாதாக்கல் செய்து கொடுக்க அவனுக்குச்சாவகாசமில்லாமல் 
போய்விட்டான , அவனவந்த பிறகு கோசகதாக்கல் 

செய்து கொள்ளலாமே 
னறெண்ணிக்கொண்டு நானிருக்கையில் ஷகுள்ளப்பரெட்டி அவிடத்திலிற 
துபோயவிட்டதாகச்சமாசாரமவாதபடியால அதைக்கோசந்தாக்கல் 

செய்து 
கொள்ள விடமில்லாமல் போச்சுதென்று சொல்லி , உகுள்ளப்பரெட்டியெழு 
திக்கொடுத்ததாக விக்கிரயபத்திரம் (க) ஆசர்ப்பதெதி அத்தாட்சியுமெழுதி 
வைத்தான் . அதினபேரில் பித்விதஜ்விஜ்செயதவிடத்தில் ஷகுள்ளப்பரெட்டி 
அந்தக்கிராமத்தை விட்டுப்போன போது , இந்த விவாதநிலத்தை இந்தவிண்ணப 
பக்காரனிடத்தில் சாமிபோகத்துக்கு அடைத்து விட்டுப்போய் , அங்கேதானே 
அவனிறாது விட்டதினாலே , இவனவு வேததையபகரிசறேகிமிததம , தப்பு 
தஷ்தாவேஜு உண்டுபண்ணிக்கொண்டு , அந்தநிலத்தை வெங்குவையனென 
கிறவனுக்குக்கிரயப்படுத்தி, கோசந்தாக்கல் செய்துவைக்க வந்தவனாகத்தோ 
வறுகிறதுமலலாமல , இனிமேலாராவது டிகுள்ளப்பரெட்டியினுடைய பா 

யெஸ்தர்கள் சீவிலுக்குப் போவார்களென்றுமதோன்றுகிறது . ஆனபடியால 
இந்தவிஷயத்தைக் குறித்து , ( உ ) இ தவணைகொடுதது தண்டோரா மூல 
மாக இதைப் பிரசித்தப்படுத்திவைத்து , அதறருயாரும் ஆஷேயணைபண்ணாமலி 
ருந்தால் பின்புதான இதுகோசந்தாக கலாகவேண்டியிருக்கிறது . 

ஆகையால் விண்ணப்பக்காரனுமவெங்குவையனும் எழுதிக்கொடுததமு 
சசவிக்கா () , ஷவெங்குவையன சர்ப்படுத்திய கிரயச்சீட்டுகருங்கல் (க ) 
பட்டாமணியக்காரனகனககன் அத்தாட்சிகள் ( உ ) , விண்ணப்பக் காரன் 
ஆசர்ப்படுத்தியகிரய சாசனத்துக்கு நகல் ( க ) , அவன் எழுதிவைத்தவாககு 
லம் ( க அசலிண்டாரசுவிண்ணப்பம் ( க ), ஆக தஸ்தாவேஜுகள் ( அ ) உம , 
இதற்குளளடக்கஞ்செயது சமஷிமத்துக்கு இருதிறவரையுங்கூட்டி அனுப்பி 
வைத்திருக்கிறசேதி , காவிரத்வர்களுக்கு இத்திலாவாகவேனுமென்று எழுதி 
ககொணடேன . 

ஆ. பொனாங்கமுதவரசியார் தாலுக்கே லங்கெடி . 
இஇ இா - 


Care 


1 Sonnd of drum . 


CH, P. 


OFFICIAL CORRESPONDENCE 


10 


11. Boundary Dispute.. 

கக - வது. எல்லை வழக்குச்சங்கதி . 
மதவாதில்லாகவொட்ட ராபாட்டு - பித்தர் ( Robert Peter ) சுயவர்காமுகததுககு : 
அவர் யாப்பு ரெஸ்தா சே . ஏ tur யங்கார் எழுதிக்கொண்ட வர் . 
என்னவென்றால் இகதஜில்லாவைச் சேர்ந்த துவரங்குறிச்சி தாலுக்காவிலாரி 
மலைகிராமத்துக்கும் அதற்குச் சமீபத்திலிருக்கிற தொண்டைமானார்சீமை 
யைச் சேர்ந்த பாளையங்கிராமத துக்கும் வெகுகாலமா அடிக்கடி எல்லைத் 
தகரார் சம்பவித்துக்கொண்டிருக்கிறதாகவும் , அதினால் அவ்விரண்டுகிராமத்து 
ககுடிகளுக்குஞசண்டைகள நேரிட்டுக்கொண்டிருக்கிறதாகவும் , அப்படிக்கு 
இனிமேல் அவர்களுக்குளளேசச்சரவுவராமலிருக்கும்படிக்கு வேண்டியயா 
தோபஸ்து செய்யவேணுமென்றும் , ஷதொணடைமானார் சீமையைச்சேர்ச் 
தபாளையங்கிராமத்துக்குடிகள் அசூருக்குத்தபாலமார்க்கமாகஅனுப்பிவைத்த 
விண்ணப்பத்தைக் குறித்து விசாரணைபணணி , அதற்கு வேண்டிய சாகிரதை 
செயகிறதென்று பித்விபேராலசாதரான ( யஎ ) வது - நம்பர் இனாயது காமாச 
தராச்சுது . 

பமோஜிப் உக்கூமஷவிண்ணப்பத்தைப்படித்துப்பார்த்துக் கொண்டு, உட 
னேபித்வி அசூர்ரிக்கார்டிலிருந்த கூகிராமத்தினுடையபைமாய்ஷ்கணக்கை 
யெடுததுக்கொண்டு , நம்மசரகத்து விலாரிமலைகிராமத்துக்குப்போய , ஷபை 
மாய்ஷ்கணக்கிலிருக்கிறபடிக்கு , ஷகிராமத்துக் கணக்கிலதாககலாயிருக்கிற 
தாவென்று பார்த்துக்கொணடேன ; அதினபேரிலநமமுடையசரகத்துவரை 
யிலபைமாய்ஷ்கணக்கிலிருக்கிறபடிக்குபைமாய்ஷ் செய்து சோதித்துக்கொண 
டேன ; அதினபிறபாடுஷபாளையங்கிராமத்துக்கு அதிகாரியானதொண்டை 
மானாருக்கு அர்ஜியெழுதிக்கொணடேன ; ஷசமீனதார் மூலமாகப்பாளைய 
ஙகிராமத்துக்குடிகளை வரவழைத்து , உபயத்திராள் சகிதமாக பித்வி இரண்டுகிரா 
மங்களுக்கும்மததியிலிருக்கிறசரகத்தினிடத்துக்குப்போயிருந்து கொண்டே 
ன ; பிறபாடுட பயவாதிகளையும்பார்த்து , உங்களில் அவரவர்களுக்குக் கொடு 
ததிருக்கிற பட்டாவிலக்கணடிருக்கிறபடிக்கு , நிலங்களையளந்து, சரகத்து 
ஏற்படுத்தி , அவரவர்களுக்குக் கொடுத்துவிட்டால் , நீங்கள் எல்லைகளைககுறி 
தது , இனிமேலயாதொருசச்சரவும்படுகிறதில்லையென்றுமுச்சிலிக்காக கொடு 
நகவெனர , உபயவாதிகளிடத்திலும் அதுகளை வாங்கிக்கொண்டேன் : அப 
புறமவுபாளையா கிராமத்துக்கணக்கிலிருக்கபடிக்கு ஜெப்செய்து , அகதவிட 
ததில் ஒரு எல்லைக்கல் காட்டினேன , அப்பால் பிலாரியலை பிராமத்துக்கதை 
யளந்து பார்த்தேன ; அதிலபைமாய் இசோயுக்கும் , கிராமத்து டவுங்கணக 
குக்கும் , ஜாஸ்திநிலம் காணி - சு - உம் தழி -க்கம் இருந்து 
ளைநீக்கிவு. கிராமதடவுல்படிக்குநிலத்தையளத்து வல்லைக்கலாம் . 


4 


Or senus a : Olod .. 


T02 


A TAMIL PROSE READER 


ஜாஸ்திநிலத்தையிரண்டுபாகமாகப் பிரித்து இருதிறத்தாருக்கும்பின்னடிக்கும் 
ழக்கு வராமலசரியாய்ப் பங்கிட்டுக்கொடுத்து விட்டேன ; முன்னாட்டிய எல 
லைக்கல்லுகளையெடுத்து ஜாஸ்தியாய்ச் சேர்ந்த நிலத்திபைடிசரியானமத்திய 
ஸதலத்திலபோடுவிததேன ; மறுபடியிரணடுகிராமத்துக்குடிகளிடத்திலும 
எல்லை பார்க்கத்து முச்சிலிக்காவாங்கிக்கொண்டு , பித்வி நாளது மீ யஉஉ 
அசூர்வகாசேர்நதசங்கதி ஜாபில் இத்திலாவாகவேணுமென்று எழுதிக 
கொண்டேன . 

இது சங்கதியிலபித்வி அசூரிலிருந்து கொண்டுபோனபைமாய்ஷ்கணக்கு 
( க ), அவிடத்தில் போய்க்கிராமக்கணக்கனிடத்திலவாஎகினடவுல்கணக்கு 
( க ) , சதரஹிஜமின்தாருக்குபித்வி எழுதிக்கொண்ட ஆர்ஜிக்குக்சல் ( க ) , பாளை 
யங்கிராமத்துடவுலகணக்கு (க ) , இரண்டுகிராமத்துக்குடிகளிடத்திலுமவா 
ங்கின முச்சிலிக்கா (உ) , ஷநிலங்களை அளந்தஜெரிப்கணக்கு ( உ) , ஷ உபய 
வாதிகளிடத்திலும் வாங்கின எலலைப்பாரீகத்து ( க ) , அசலதபாலவிண்ணப் 
பக்கடுதாசு (ச ) , ஆகதஸ்தாவேஜுகள் ( ய ) உம் இந்தஅர்ஜிககுள் மலபூப்செய்து 
அனுப்பிவைத்திருக்கிறேன. 


Car, Pateupari tuப்ரேதைர். அவர் , 


இலை து இன்ன இனன ட 


- Yorr = xcellency ; H. Jamid . 


CH . V. 


OFFICIAL CORRESPONDENCE 


103 


12. Settlement of Revenue.. 
கஉ - வது . ஜமாபந்திசங்கதி . 


தவாலூர் ஜில்லா லெட்ய ஏ - டி - கேம்பல் ( A , D. (Campbell ) அரையலர் சுஎசமூகத்துக்கு : 
அவர் நோட்சிரஸ்தா கோ, பிடிகணயங்கார் எழுதிக்கொண்ட அ/ p : 


என்னவென்றால் , நாளது- தஉஙசு -ஆம் பசலிக்கு , நீராரம்பந்தாலுக்காக 
களுக்கு ஜமாபந்தி செய்யவேண்டியதற்காக , ஷதாலுக்காககளைச சேர்ந்த 
கிராமக்கணக்கப்பிள்ளைகள் , அவரவருடைய கணக்குகள் சுத்தா நாளது மீ 
யாரு உ இஉள்ளாக , மாயவாங் கிராமத்தில் ஆசர்செய்யும்படிக்கு, அநீராடிய 
நதாசிலதரர்களுக்குதாக கீதுகள் அனுப்பப்பட்டிருக்கிறபடியால் , மேலக்கண் 
டதேதிக்குள் நீர் மாயவரத்துக்குப்போய் , ஜமாபந்திக்கு ஆரம்பித்து , கணக்குக் 
எதயார் செய்து , குடிகளை வரவழைத்து , முச்சிலிக்காவில்கையெழுதுவாங்கி 
ககொண்டு , நமக்குத் தெரியப்படுத்தினால் , உடனே நாம்சதாஹிகிராமத்தில் 
கச்சேரிசெயது , பட்டா கொடுப்போமென்று , பித்விபேரால் சாதரான -களஎ 
வது நம்பர் தாக்கீதுவந்து சேர்ந்தது . 

பமோழிப்உக்கூம் பித்வி ஷ மீயரு கூ மாயவரத்துக்குவந்து , தாலுக்காகு 
மாஸதாக்களையும் அங்காமிகுமாஸ்தாக்களையும வைத்துக்கொண்டு , ஆசராயி 
ருந்தகர்னனங்கள் போக , மற்றவர்களையும் வரவழைத்துக் கொண்டு , தஸ்திர 
திலிருந்த பிராக்குடவுல் சாகுபடி கண்டு முதல் வசூல் முதலாகியகணக்கு 
களையும் , நிரக்கு நாமாவையும் வைத்துக்கொண்டு, சாலேஹால் சாகுபடிக்கணக 
குகளைகர்ணங்களிடத்தில் வாங்கிக்கொண்டு , தன்கி செய்து பார்த்தேன் . போ 
னபசலியில் விளைவு செமமையாக விளைந்து , குடிகளுக்கு விலைவாசிகூடிவந்த 
தையும் , காலாவதிகிஸ்திப்படிக்கு பணங்களவசூலாயிருக்கிறதையும் , பித்வி 
கணக்குமூலமாக்கணடுகொண்டு, அதிலிருந்ததரப் பிரட்டு , நிலப்பிரட்டு , தா 
னியபபிரட்டு முதலானதுகளையும் கண்டுபிடித்து , கிராமங்களிலிருக்கிறவழிப 
போக்கு , புறம்போக்கு , சமுதாயம்இந்தநிலங்களதவிர , மற்ற நிலங்களைப் பிச 
காமல் கணக்கில் சேர்த்துக்கொண்டேன் . இதுவரையில் ஏற்பாடாய் நடந்து 
வருகிறதரத்தீர்வைப்படிக்கு . கர்ணங்களைக் கொண்டேவுல் கணக்குகளை 
யும் , குமாஸ்தாக்களைக் கொண்டு அந்தப்படிக்கு இந்துவியில்த ஸ்திரத்துக்கண 
ககுகளையுமதயார் செயது கொண்டு , அதுக்களைக்காவிந்தவர்கள பார்வையிடுகிற 
இங்கிலீஸ் புஸ்தகத்திலுமெழுதுவித்தேன ; அந்தந்ததாசிலதாரையும் வரவழை 
தது , அவரவரைக்கொண்டு அவரவர்தாலுக்காகாம் வார்குடிகளையும் க ரவழை 
தது , பட்டாமுச்சிலிக்காதயார் செயது , அந்த நதமுச்சிலிக்காவில் , அவரவர 
ணடைகையெழுத்து வாங்க எத்தனப்படடேன . நிஷானிவாங்கினபோது , 


sics 4.ட் 


104 


A TAMIL PROSE READER 


சமாதானமாய்நியானிபண்ண (பண்ணின) குடிகளதவிர , தகரார் சொன்ன 

டிகளுடைய தகாரர்களை விசாரித்தவிடத்தில் , தங்களகிராமங்களில் சாகுப 
டிநிலந்தவிரதரிசுநிலஙகளையுஞ்சேர்த்து ஜமாபந்தி செய்து போட்டால் , அதுக் 
ளுக்காககரங்கள் எவ்விதமாப்பணங்கட்டுவோமெனறுசொன்னார்கள் . அந்த 
ககுடிகளுக்கு நானசமாதானஞ்சொசானனது என்னவென்றால் ,உங்கள் கிராமங் 
களில் , போனபசலியில்சாகுபடி செயத்தில் , உங்களுக்கெல்லாமயாதொரு 
குருருமில்லாமல் கெமமையாகத் தண்ணீர்பாய்ந்து அதிகவிளைவுகண்டு, 
உங்கள் அதிருடிடத்தினாவேசர்க்காரில் ஏற்படுத்திய நிரக்குக்கு அதிகமாகவி 
லைவாசி உங்களுக்குக்கூடி வந்திருக்கிறது . இந்தப்பசலியிலும் , காலாவதியில் 
ஆற்றிலே பிரவாகம்வந்து , செமமையாகச்சாகுபடி நடந்திருக்கிறது ; நீங்கள் 
ஜிராயத்துக்கு ஆரம்பிக்கிறதற்கு ஆகேதானே , உங்களுக்குத்தக்காவிகொடுக்க 
ப்பட்டிருக்கிறது ; ஆகையினாலே நீங்கள் 

பசலிவாரி டவுலுக்கு அதிகமாச்சா 
குபடி செய்யவேண்டியதாயிருக்க , கிராமத்துச் சாகுபடிக்குலாயக்கானநிலத் 
திலேதானேபன்சர் போட்டுவைக்கலாகாது ; இனி நீங்கள் இருபூசாகுபடி 
செய்யும்போது , உதரிசுநிலங்களையுஞ்சாகுபடி செய்யுங்கோள் ( கள் ) ; அதுக 
ளில் சாவி முளைத்தாழ்வு கண்டு முதல்கமமி நீர்ப்பிடிப்பு அழுகுகால வறள்ச் 
சேதம் வெள்ள சேதம இப்பேர்ப்பட்ட நஷ்டங்களில் ஏதாவது உங்களுக்கு 
சசமபவித்ததால் , அதற்காகச்சர்க்காரார் உங்களுக்குப்பேரீஜில் தளளிக்கொடு 
பபார்களென்று இப்படி நான்திலாசாசொல்லியும் , கரம்நரம் செயதுங்கே 
ளாமவதகரார்சொனனவர்களுக்கு , நாம் வாஜிபாய்மினாஹாசெய்யவேண 
டியிருந்தபடியால் , தாசில்தார் மூலமாய அவர்களுடைய கைபியத்து தெரிந்து 
கொண்டு , அவரவருக்குத்தகுந்தபடி தளளிக்கொடுத்து , அவர்களிடத்தில் கை 
யெழுத்து வாங்கினேன . 

இந்தக்கிராமங்கள்தவிர , சிலகிராமங்களில் , முரட்டுத்தனமாகவும் , பேயின் 
சாபாகவும் , தகரார் சொனன 

சானனவர்களை , மோசூலில் வைத்தும் , அதற்கும் வழிக்கு 
வராதவர்களைக் காவிந்தவர்களுக்குத் தெரியப்படுத்தியும் , நிஷானி வாங்கவே 
ணுமென்று நிறுத்திவைத்திருக்கிறேன . இப்போது ஜமாபந்தி செய்யப்படுகிற 
மாயவரம் - விலங்கிமான் - திருவையாறு - குமபகோணம் இந்தநாலுளலுக்கா 
ககளிலும் , யாதொரு அரகத்துமில்லாமல் பட்டாவாங்கிக்கொள்ளும்படியாக 

கயெழுத்துக்களாகி , தயாராயிருக்கிற கிராமங்களத எஙக , தகராரிலிருக்கி 
றகிராமங்கள் ளயரு காவிந்தவர்களுக்குத் தெரியப்படுத்திரிஷானியாக வேண 
டியகிராமங்கள் யாஎ , 

ஆனபடியால , காவிந்தவர்கள காசுசவாரி விசயஞ்செய்தால் ; இப்போது 
ஆசராயிருக்கிறகிராமங்கள் - த எங க - க்கு - உ - ம், பட்டாக்கள் கொடுக்கப்பட 
லாமென்று பித்விக்குஇராதாவாயிருக்கிறது . தகராரிலிருக்கிற காம்கரனே - 
ளயாக - உம் , இன்றைய தினத்துக்குள்ளாகவாவது நாளைய 

யதினத்துக்குள்ளாகலா 
வது , அதுகளுக்கு வேண்டிய எத்துக்கடை செய்து, கையெழுத்து வாங்கி , கூதி 


கை 


1 = Cultivation . See ArA . 


1 .Innual . Sce at , 


CH. VI. OFFICIAL CORRESPONDENCE I05 
ராமங்களுட 

நடனேஇதுகளுக்கும்பட்டா கொடுக்கப்படலாமென்றும் , சராவி 
அரகத்து கிராமங்களாகிய - யஎ - உம் - காவிந்தவர்களுடைய ஜனாபில் தானே 
அவர்களுக்கு அக்கல்சொல்லிகையெழுத்து வாங்கலாமென்றும், பித்விக்குத் 
தோன்றுகிறது . இந்தக கைபியத்து காவிந்தவர்களுக்கு இத்திலாவாகவே 
ணுமென்றுபித்வியெழுதிக்கொணடேன . 


சோ. படியங்கார் நேப்ரா . அ . 


Wars , வயவம் 


1 


அ s (AR . ) == டை உங்கம் , hindrance , difficulty . 


P 


MEY. 


105 


A TAMIL PROSE READER 


13. Einbezelement 


கங - வது . சிற்றதாயச்சங்கதி . 
திரோப்பாவிலில்லாகலெக்ட்டாகிய ( இன்ன ) துரையவர் எசமுகத்துக்கு : 
அயிலூர் தாலுக்காதாசில- க . வெங்கபசல முதலி எழுதிக்கொண்ட அட்ஜி : 
என்னவென்றால் தாலூகமஜ்கூர் தொட்டியம் மாகாணத்தைச் சேர்ந்த 
நெல்லூர் கிராமத்துக்குடிகள் ஜமாபந்திமுகந்தமாவில் கையெழுத்து போடு 
கிறதற்குத் தகரார் செய்ததைக் குறித்து போர்ட்டார் ( Revenue Board ) அவர் 
களுக்குத் தெரியப்படுத்தி , அவர்களுடையவுத்தரவு பெற்றுக்கொள்ளுகிறபரி 
யநதம் மவுஜேமஜ்கூரை அமானியில் வைத்து அதில்விளைகிறமாசூல்களைக 
கணகிமுதல் செயது சதரஹிரயத்துக்களுடைய உழவுடைவாரம்போக , மற்ற 
அனாஜுகள் முழுவதும் விலைவாசிகூடிவருங்காலத்தில் விற்று முதல் செய்து , 
அசூருக்கு இர்சால் செய்யச் சொல்லி , 

களது 

எ - இல் பிறந்த - 
நம்பர் - சனனது பித்விக்குசசாதராசசுது . 

உத்தரவினபடிக்குப் பித்விஜமாபநதிதீர்ந்து தாலுக்காவந்துசேர்நததின 
பாதஜ் தாலூக்மஜ்கூர் முஜு முதார் அண்ணாஜி ராயரையும் , இந்தத்தாலுக்கா 
விலநெடுநாளா உமேது செயது கொணடிருக்கிறராமாராயரெனகிறவரையும் , 
சதரஹிகிராமத்துக்குப்போய் , அவிடத்திலவிளை நதிருக்கிறமாசூலைச் செமமை 
யாகப்பார்வையிட்டுப்பினனடிக்குப்பரக்குவராமலபுளளிபார்த்து 
னுபபிவைக்கச்சொல்லி அனுப்பிவைத்திருந்தேன . அப்படியே அவர்க 
ளமவுஜேமஜ்கூ.ருக்குப்போய் , தாலுக்கா அமினா, மாகாணம்பேஷ்கார் , கிரா 
மதது இசிம் முதலான பேர்களைக் கிட்டவைத்துக்கொண்டு பார்வையிட்டுப் 
புளளிககன 

ககணககனுப்பிவைத்ததாவது ; 
று பிசானம் வகைரா விளைவு - ஓ ஙகரு குழிசங -க்குத்தானியம சா ஙசஙசு. 
புன்செய்ராகிவகைராவிளைவு உக 2 குழிகச தானியம் 

1 ) அசுஎ , 
தோட்டக்கால்சம்பாவிளைவு யக 

தானியம் 
ஷவிளைவுபுகையிலைத்தொகம் . பாரத்துக்கு அய் . 
மனைக்கட்டுநிவேசனம்தென 
னமரம் வகைராசுவர்னாதா 
யம்தொகம 


கணக 


. 


* 


கஎக , 


ரூ அகச 2. 


ஆக நன்செய் புன்செய் உள்ப்படதானியம கலம் சசஎசு ; புகையிலை , தென 
னமரம் , உள்பட தொகம ரூ அகச. 


" பொரஜ் ( AR . ) = பிற்பாடு , 

• There are differing standards of land measurement in various places. Here & or 
காணி ( duni ) = about an acre , or 24 grounds ( மனை ) ; a குழி = a salare foot ; a ban is 
2400 square feet.. 

* தொகம் for தொகை , 


9 


கூசசு . 


13 


சுய 


2 


CH. VI. OFFICIAL CORRESPONDENCE 107 
இப்படியிருக்கசதரஹிமாருல்களை கட்டாவுசெயயவேனும் , தானியங்கள 
பழுத்து போகிறதுக்கள் , என்றுமாகாணமயேஷ்கார்பித்விக்குஓலையெழுதினான . 
ஷகட்டாவணியைக் குறித்து ரூபரூபிலதாக்கீது 

செய்யவேணுமென்று பித் 
விசதரஹிபேஷ்கார் , அமினா, பட்டாமணியக்காரன , மவுஜேகர்ணம், 
தகாலுபேர்களையுந் தாலுககாகச்சேரிக்கு வரவழைத்து , மாசூல்களைக்கட்டா 
வணிசெயவதில் யாதொருவித்தியாசமுமிலலாமலகணடுமுதலசெயது சீக 
கிரத்தில்கண்டு முதலகணக்கனுப்பும்படியாக அவர்களுக்குஜோர்தாக்கீது 
செய்து தாலூக்கா டபேதார் வெங்கட்டானயும் , அவர்களையும் , ஷகிராமத்து 
ககனுப்பிவைத்தேன. 

மேற்படியார்களபோய அறுப்பறுத்து கண்டு முதல் செய்துக்கணக்கனுபபி 
யதாவது ; 
நன்செய் --பிசானம 

கலம் உகசக . 
புன்செய் - ராகிவகைரா 
தோடடககால்சமபா 
ஷவிளைவுபுகையிலை பாரம் கத - க்கு . 
மனைக்கட்டு நிவேசன தென்னமரமவகைரா 

சுவர்னாதாயம்மாசூல் கிரயம 
ஆக நன்செய் புன்செய் தோட்டக்கால உள்ப்படதானியம் கலம் உருஅச , 
கையிலை தென்னமரமவகைரா ரூ ருகக . 

முன்முஜு முதார்உமேது ராமாராயர் இவர்களனுப்பியகணக்குக்கு , பேஷ் 
கார்வகையராப்பேர்கள் அனுபபியகணக்கில் , தானியத்திலே கஅகஉ கல 
மும், ரூபாயில உகஅ - 2.ம , வித்தியாசமாயிருந்ததைப்பார்த்து , அவர்கள 
சிற்றா தாயஞ செயதிருக்கவேணுமென்றுபித்விககு அபிபபிராயப்பட்டதினா 
லே , உடனே நாளது மீயசஉ சாயங்காலம்சதரஹிகிராமத்துக்குப் போய்ச் 
சேர்ந்தேன ; அவர்கள மாசூல்களைக்கட்டிவைத்திருக்கிற அம்பாரங்களையும 
கட்டாவு செயதவயல்களையும் தென்னமரமுதலானதுக்களையும் பார்வையிட 
டேன . முஜு முதார் வகையராஅனுப்பியகணக்குப்படிக்குவிளைவுகணடிருக 
குமென்றும் பேஷ்கார்வகையராஉத்தியோகஸ்தர்களரயத்துக்களுக்குஷாமீலாய் 
சிற்றாதாயஞசெயதிருக்கவேணுமென்றும் பித்விக்குகாணப்பட்டு , சதரஹி 
யுத்தியோகஸதர்களுக்குங்குடிகளுக்கும் மாச்சரியமாயிருக்கிற இசிமுகளைக 
கொண்டு , இந்தமாறுபாட்டினுடையபேது வாங்கவேணுமென்று நாலுநாள 
வரைக்கும் அவிடத்திலதானேகச்சேரி செயது கொண்டுதரியாபத்துக்கு ஆரம 
பித்தேன . மவுஜேமஜ்கூர் மஜரா சுண்டக்காய்கிராமத்துக் குடிகளை வரவ 
ழைத்து பேதுவாங்கினதில் , மாசூல்களை அறுத்தபோது , தாங்கள் கிட்டவிருந்த 
தாகவும் , முஜுமுதார் அனுப்பியகணக்குப்படிக்குக்கண்டு முதல்செய்து , த 
கலத்துக்குஜாஸ்தியாகவே குடிகளும்உத்தியோகஸ்தர்களும்பங்குபோட்டு 


1 


Qwith here - in combination , or collusion with . 


108 


A TAMIL PROSE READER 


சான 


எரேதுக்கொண்டு,வஹரி லிருககிறமணடி ( காரன் understood ) அண்ணாபிள 
ளைவிடத்துக்குப் பரிசிலின் பேரில் அனுப்பிவைத்தார்களென்றும் சொன்னார் 
கள . அந்தப்படிக்கு அவர்களிடத்தில் வாக்குமூலமெழுதி வாங்கிக்கொண 
டேன. அபபுறம அண்ணாபிள்ளையினுடையமனுஷன நெல்லுபிடிக்கி 
றதற்காக அவிடம் வந்திருந்ததிருவேங்கடத்தை வாவழைத்து விசாரணை பண 
ணினதில் , நான் எப்போதும் இந்தவூரில் வந்து நெல்லுபிடிக்கிற வழக்கம் , அந்த 
பபடிக்கு இப்பவும் தகா கலம் நெல்லுபிடித்து அனுப்பிவைத்தேன ; அதுசி 
மருதாய நெலலோசூடிகளுடைய நெலலோ எனக்குத்தெரியாதெனறுசொ 
னான . நீபிடித்தநெலபுதிசாபழசா ? அதுயாரிடத்தில் வாங்கினாய் ? என்று 
கேட்டவிடத்தில் , அது புதுநெல்லுதானென்றும் , கிருஷ்ணயயனிடத்தில்வா 
ககினேனென்றும் சொனனான . அவனசொனனபடி அவனிடத்தில் வாக்கு 
மூலமெழுதிவாங்கிக்கொண்டேன . பிற்பாடுசதரஹிகிராமத்துக்குடிகளபத 
துபேரிலகதிமியாகியகிருஷணயயளை வரவழைத்து , உழவுடைவாரமுங்களு 
கருச்சர்க்காரிலிருந்து கொடுக்கப்படுவதற்குமுன்னம்புது நெல்லுங்களுக்கெய 
படி வந்ததென்று கேட்டவிடத்தில் , இப்போது விளைந்தமாசூலில் நன்செய்யில் 
தகள் கலம் எடுத்து விற்றுப்போட்டு, நீங்கள நாலில் ஒருபங்கு எடுத்துக்கொ 
ண்டு , மற்ற சு பங்கையும் எங்களுக்குக்கொடுங்கோளெனறு பேக்கார் அமீனா 
டபேதார் இவர்கள் சொன்னார்கள் ; அப்படியே அதுகளை விற்றுப்போட்டு என் 
களபங்குக்குவாத ரூ உருய - உம் எடுத்துக்கொண்டு , மற்ற ரூ எருய - உம்பேஷ் 
காரிடத்தில் கொடுத்து விட்டோமென்றும் , தேங்காய்புகையிலையிலயாதொரு 
வித்தியாசமும் நடக்கவில்லையென்றுமவாக்குமூலமெழுதிவைத்தா " 

மற்றசில்லறைக் குடிகள க பேரும் காங்களகிராமமுழுவதும்கதிமியிடத் 
தில் ஒப்பித்திருக்கிறபடியால , நாங்களயாதொரு சோலிக்கும் போகிறதில்லை 
யென்றும், எங்களுக்குயாதொன்றுந் தெரியாதென்றும் , வாக்குமூலமெழுதி 
வைத்தார்கள். கணக்கனை வரவழைத்து கராரானகணடு முதலகணக 

கருகேட்ட 
விடத்தில் , கராராக மொத்தத்தில தானியம் கலம் சதஅசு கண்டடதென்றும் , அதி 
உத்தியோகஸ்தர்கள்கிறறாதாயஞசெயத்து கலம் தஙா என்றும் , அதுபோக 
மற்ற கலம் உஎ அ ச -க்கு கணக்கனுப்பிவைத்ததென்றும், சுவர்னாதாயமாக 
லிலும் புகையிலையிலும் இப்போதனுப்பிய கணக்குகராரானகணக்குத்தானே 
னனும் , கணக்குங்கொடுத்து வாக்குமூலமுமெழுதிவைத்தான . மேலெழுதிய 
புகையிலை தேங்காய்பாபத்தில் , என்னால் கூடியமட மேபலம் விசாரிச்சுமபேது 
அகப்படாமல் இருக்கிறதுமல்லாமல் , நன்செய் புன்செய் நவீர, மற்றமாசூல 
கள தொகம்பார்க்கிறபோது அதிகமாகக் காணுமபோலவிருந்து , மாசூலசேகரி 
ததாலகுறைந்து போகிறவழக்கமாகையாலும் , அதைககுறிதது இவர்கள் சிற்றாதா 
யமபணணினார்களென்று எண்ணுகிறதற்கு இடமில்லாமலிருக்கிறது . இதின 
பேரில்ஷகுடிகளுக்கு உழவுடை வாரங்கூடக்கொடாமல் , ஆசராகவிருந்ததா 
னிய முழுமையும் , எனமுனபாகவே அளக்கச் சொல்லிப்பார்வையிட்டு , அது 
களை அம்பாரம் போடுவித்து , முத்திரைவைத்து ஜெத்தான் செய்தேன ; காவலக 

2 ஜெத்தன் , H. < Ire . 


market - towe 


II. VI . 


OFFICI.IL CORRESPOVDENCE 


109 


தன, அந்தப் 


டன் , 


காரனவெட்டியானவகைராபபேர்களை அதின் பேரிக்காவலனைத்தேன ; அசூ 
ரிலிருந்து உத்தரவுவருகிறயரியந்தம் ஒருமணி நெல்லுகூட சேதமவராமலகா 
தது ஒப்பிக்கவேணுமென்று அவர்களுக்கு ஜோர்தாக சீது செய்தேன் 
படிக்குடிகாவலக்காரர்களிடத்தில் முறிமுச்சிலிக்காவாங்கிக் கொண்டே 
மேலெழுதிய மணடி அண்ணாபிள்ளைமனுடனிடத்திலும் சர்க்காரில் அழை 
க்கும் போது வந்து ஆசராவதற்காக ஜாமின வாங்கிக்கொணடேன ; மேலும 

சிற்றாதாயஞசெயதகுடிகளையும்உத்தியோகஸ்தர்களையுங்காவல்வசஞசெ 
யது கொண்டு , இன்றைய தினநதாலுக்காவாது சேர்ந்தேன . 
ஆனால உத்தியோகஸ்தர்களிடத்திலவாக்குமூலம் வாங்கும்படியான 
திகராம எனக்கில்லாததினாலே , அவர்களைச் சுமக்ஷமத்தில் விசாரணை செய்து 
வாக்குமூலம் வாங்கவேண்டியிருக்கிறது .மேற்கண்டகுடிகளுக்குப்பாரியான 
அபராதமவிதிதது அவர்களெடுத்துக்கொண்டிருக்கிறமாகுலை வருல் செய்ய 
வேண்டியிருக்கிறது மல்லாமல் , ஷ உத்தியோகஸ்தர்களைப்பர் தாட்செயது 
அவர்கள்பங்கு போட்டு எடுத்துக் கொண்ட தொகைப்பணத்துக்கரட்டிப்பு 
அவர்களிடத்திலவசூல் செய்யும்படியாகவுததரவானால , மற்றவத்தியோகஸ் 
தர்கள் இனிமேல் இப்படி நடக்கமாட்டார்கள . மேலெழுதிய உமேதுவாரா 
மாராயரெணகிறவர் வெகுநாளாயிந்ததாலுக்காவில் உமேது செய்து சொணடி 
ருக்கிறது மலலாமல மாமிலத்து அலுவல்களில்ா னறாகத்தர்பியததாயிருகறெய 
டியாலும் , இந்தச்சிற்றாதாயசசங்கதியில அவராலபேதுகள முழுவதும் வாங்க 
பட்ட்டபடியாலும் , அடியார் பேராலதாலுககா அமீன உத்தியோகத்துக்குச்சா 
னதாகவேணுமென்றுமிசலுக்காக , அவர் அசூர்வந்து சேருமபடியா அவரைய 
னுப்பிவைத்திருக்கிறேன : சதரஹிசிற்றாதாய செயத அமீனா ( க ) , பேஷ் 
கார் (க ), டபேதார் ( க ) , கணககன ( க ) , கிராமகதிமி ( க ), சிலவறைக்குடி 
கள (க ), ஆக ( யச) பேர்களையுமமோசூல் செய்து அசூருக்கனுப்பியிருக்கி 
றேன . இதுசங்கதியில் முஜுமுதாரனுபபிய உத்தேச புள்ளிக்கணக்கு ( க) , 
அமினாவகைராப்பேர்கள அனுப்பியதப்புக்கண்டு முதல் கணக்கு ( க ), பித்வி 
சதாஹிகிராமத்துக்குப்போய்க்கணக்கனிடத்தில் வாங்கினகரார்கணடு முதல்க் 
கணக்கு (க) , புறக்குடிகளிடத்தில் வாங்கினவாக்குமூலம் ( ச ), மணடிக்கார 
னமனுஷனுடையவாககுமூலம் ( ச ) , ஜாமீன் சத் ( க ), கதிமி வாக்குமூலம் ( க ), 
சிலலறைக்குடிகளவாககுமூலம் ( க ), காவல்க்காரன வெட்டியானவகைரா 
பபேர்கள முறிமுச்சலிக்கா (F ) , ஆக தஸ்தாவேஜுகள ( உச) உம், இந்த 
அர்ழியில் மலபூப் செய்து அனுப்பிவைத்திருக்கிறேன . இதுவுமலலாமல இது 
காரியத்தில் பேது சொனனஷசுண்டக்காயக்கிராமத்துக்குடிகள் (ச ) பேர்களை 
யுமஇவர்களுடனே கூட , சமக்ஷமத்துக்கனுப்பிவைத்திருக்கிறேன ; இந்தச 
சேதிகளெலலாம்காவிந்தவர்களுக்கு விசிதமாவதாக எழுதிக்கொண்டேன ; 
உத்தரவுவருகிறபடி நடந்து கொள்ளுவேன். 

வெங்கடாசலமுதலீதாசில்தார் . 

தாரகமே அபிலூர். 
மூசாம் அபி.. 


சொல் இனன மீன இ xT . 


IIO 


A TAMIL PROSE READER 


14. Salt - pans. 


கச - வது , அளத்துச்சங்கதி . 


1. The Mortgage to be registered . 
சென்னப்பட்டணவொட்டாய ( இன் ) அரையவர்கள மாததுகரு : 
எண்னர் ( Ennore ) அமைகுடிசினை ( = jiunior ) வெங்கட்டாயன் சலாருசெய்து எழுதிக்கொண்ட 


எனனமென்றால் ஷயூரில் என்கைப்பற்று அளம் கத உம், எனனுடனே 
கூட்டாயிருககிறஇருங்குன்றம் கிஷணப்பநாயகனுக்கு ரு ளு க்கு கானபங் 
குவைத்து, அவனணடைமரத்துவாங்கியிருக்கிறதினால , ஷயான பேரையும் 
சர்க்கார் கணக்கிலதாககலபண்ணிக்கொள்ளச் செலவுகொடுக்கும்படியாயமி 
கவுமவணககமாய கேட்டுக்கொள்ளுகிறேன . 

இப்படிக்கு 
தோணி சின்ன வெங்கட்டாகன், 
[ Dhini Venkatta - Raman , jon . ) 


அகாத வம்ப மாட , 


2. Circumstances wrest be investigated ! 
ஜேதாசர் -எணனூ கொட்டாரம அளத்து அதிகாரிமுத்துசாமிப்பிளகை :-பா அப்பர்பாஷாத் : 
தரிவில்லா, எணனூர் அளங்குடி தோணிசினனவெங்கட்டராமனெனகிற 
வன, ஒயூரில் தனகைப்பற்று அளம் கத உம , இருங்குன்றம் கிஷணப்பான் 
பேராலும் சர்க்கார்கணக்கில் தாக்கல் செய்யவேணுமென்று கேட்டுக்கொண்ட 
அர்ஜியை இத்துடனஉமமிடத்துக்குஅனுப்பியிருக்கிறோம் , ஆகையால் அது 

கதி யைநீர்தரியாபத்து செயது, உமமுடையரிப்போர்ட்டுடனே அர்ஜிமஜ் 
கூரையுமஅசூருக்குவாபஸ் செய்யவும் . 

மூகாபிலா காளத்திபிள்ளை ... 
கசாஒ கம்பர்பாச 

மேட்ஜயாப்லீஸ் , 
முகாம்செனனப்பட்டணம் , 


எ. சோபர்ட்சன்கவெட்ட 


சென்னப்பட்டானய், 


3. Superintendant of Sail - pans . Prodigal cartoset ! 
சென்னப்பட்டணக்கவொட்டாாகிய (இன்ன ) ஓரையவர்கள் முகத்தாகு : 
அர்ஜிதாஸ்ற பிதவி முத்துசாமிபிள்ளை அளந்து அதிகாரி, மிகவுமவணக்கத்துடனேசலாஞசெய்து எழுதிக 
பொண்டா : 

எனனமெனறால நாளது பத்து உகஉ க ஆம் நம்பர் விண்ணப்பக்காரனா 
கிய எணனூர் அளங்குடி தோணிசினனவெங்கட்டராமன் தன்கைப்பற்று 
அளம் கத உம் இருங்குன்றம் கிஷணப்பநாயகனுக்கு ரு ரூ - க்குபங்குவை 


A polite form of greetitg. 


1 A greeting ( = வாழ்க ) . 


CH. VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


ததுமதத்துவாங்கியிருசகிறதினால் , ஷகிஷணப்பநாயகன பேரையும் சர்க்கார்க 
ணககில் தாக்கல் செயயுமபடக்குச்சமுகத்தில் அர்ஜிகொதேததைக் குறித்து , வி 
சாரணை செய்து அறிக்கை செய்யும்படிக்கு அசூர் உக்கும் சாதராச்சுது . 

பித்வி அந்தப்படிக்குக் கட்சிக்காரரைவருவித்து விசாரணைசெய்தவிடத்தில் , 
ஷயான அளத்துக்குசாமந்த அளக்காரனாகியஷயானதகபபன தோணிமல்லை 
யல் என்கிறவன , தனனதாகிய + கத அளத்தையும், தனமகனுடைய சமு 
சாரகாலக்ஷேயத்துக்காக , கொஞ்சநாளைக்கு முனனே கொடுத்ததாயும் , அவன் 
இப்போதுதனபெபணசாதியைவிட்டு விட்டுக்கூத்திச் செலவு 

செய்து , 
காகஷஅளத்தை விற்க எத்தனித்திருக்கிறதால , அவனமாருசுப்படிக்குச் செய் 
யாமல , மாமூல்ப்படிக்கு டியானபேராலமாத்திரமிருககவேனுமெனதும் 
ஆக்ஷேபிக்கிறான . அந்தப்படி மற்ற அக்கம்பக்கத்து அளக்காரர்களும் கிரரமக்க 
ணக்கப்பிள்ளையும் கைபியத்து நாமா எழுதிக்கொடுததார்கள . ஷகைபியத்து 
நாமாக்களையும் , அசல அர்ஜியையும் இத்துடனசமுகத்துக்கனுப்பியிருக்கி 
றேன . 

ஆகையால ஷவிண்ணப்பக்காரனதகபபன தோணிமலலையன க்ஷேயணை 
பபடிக்கு , ஷகிஷணப்பானபேர்சர்க்கார்கணக்கிலதாக்கல் செய்யாமலிருப்ப 
துயுக்தமாயிருக்கிறதெனபதுசித்தரதுக்குவிசிதமாகும்படிக்கு எழுதிக்கொண 


டன. 


முதலூமியில் ட அளந்து அதியகாயானது . 


அமா சலம்பா பாட 

parமானது . 


+ A Sidelight . Father consents ! 
சொனப்பட்டணம் கலொட்டா (இன் ) தரையவர்களச முாததுக்கு : 
எனது அனங்குடிநோனியல்வாசெடியாகுசெயது , எழுதிக்கொண்டவினணய : 

எனனமென்றால் கஅகஎ க நவம்பர் மீ Ps இல் , எனகுமாரனாகிய 
தோணிசினனவெங்கட்டராமன் , சர்க்கார்கணக்கிலதன போரலிருக்கிறான் 
ணே [ = ஒன்றே] முககால அளமும், இருங்குன்றம்கிஷணப்பா பேராலும் 
தாக்கல்பண்ணிக்கொள்ளும்படிக்கு அர்ஜி கொடுத்திருந்தான . அதைக் குறித்து 
அளதது.அதிகாரிவிசாரணைசெயகையில், பானதை க்ஷேபித்திருகதேன , இப 
போது என்மகன் மேலெழுதியகிஷணப்பகாயகனுக்கு சிறிதுபாக்கியாயிருக்கி 
றது ( என்று ) எனககுத்தெரிந்தபடியால் , தாங்காதயவுசெயது , இருவர்பே 
ரும்சர்க்கார்கள் 

கணக்கில தாக்கல் செயதுகொள்ளும்படிக்கு , தங்களகனத்தை 
கவும் பிரார்த்திக்கிறேன , வேணும் , அனேகசலாம் . 

தொரேன் 

தோணிமலலாமொசாட்டு , 
அ - எctutUs. 


பு = பந்தம் 


I12 


A 7AMIL PROSE READER 


5. Orders a second enquiry by Sall-pan Overseer , 
இஜதாசர் - தசாமிபின் , வந்து அதினர் , கொட்டார்எனதுர்; - ur அபிபயாஷம் : 
தரிவில்லா எண்ணூர் அளங்குடி தோணி வெங்கட்டராமனகைப்பற்று 
அளம் காத உம் இருங்குன்றமகிஷணப்பநாயகனுக்கு ரு ரூ ததுக்கு பங்கு 
வைத்து மதத்து வாங்கி இருக்கிறதினால் , ஷகிஷணப்பானபேரையும் சர்க்கார்க 
ணக்கில்தாக்கல் செய்யவேணுமென்று அவன கேட்டுக்கொண்டதற்கு , உயா 
னதகப்பன , தோணிமல்லையன , தனனதாகியஷ காத அளததையுங் குறித்து , 
தனமகன கேட்டுக்கொண்டபடிக்கு செய்யாமல் , மாமூல்ப்படிக்குத்தனமகன 
பேராலமாத்திரம் அதிருக்கவேணுமென்று ஆக்ஷேயணை அர்ஜி முனனேதாக்கல் 
செய்திருந்தானே , சதரஹிதோணிமல்லாரெட்டிதானே , தனமகனஷகிஷண 
பபநாயகனுக்குப்பாக்கி இருக்கிறபடியினாலே , தனமகன பேரும்கி 
பானபேரும் கூட்டாய்சர்க்கார்கணக்கில்தாக்கல்பண்ணிக்கொள்ளுகிறது தன 
ககுராஜிதானென்று , இப்போது நாளது கூஉ தாக்கல் செய்த அர்ஜியை 
உமமிடத்துக்குஅனுப்பியிருக்கிறோம் ; ஆகையால அதுசஙகதிகளை நீர்மறுப 
டியும் விசாரணை 

செயது , உமமுடையரிப்போர்ட்டுடன அர்ஜிமஜ்கரையும் 
அசூருக்குவாபஸ்செயயவும் . 

முகாப்வானாவததியில் பட நோட்ஜவாப்ஸ் , 
4 ஒ டியர் டீ .. 
முகாம் சென்னப்படணடி , 


மணப் 


ஏ . சோபாட்சன் லெட்ய . 


6. All objections met . Overseer s sccond report.. 
சொனப்பட்டணம் லொட்ட ( இன்ன ) ஓரையாகாசமுகத்துக்கு : 
அதோஸ்து பின் முத்துசாமியின் அளந்து அதிகா , வணக்கத்துடனோலான செயது எரிக 
கொண்டது : 

என்னமென்றால் எணனூர் அளங்குடியாகியதோணிசினனவெங்கட்ட 
ராமன் தன கத அளத்தையும இருங்குன்றம் கிஷணப்பானபேராலே கூட, சர்க் 
கார்கணக்கிலதாக்கல் செய்யவேணுமென்று சமுகத்தில் அர்ஜி கொடுத்ததுக 
கேட்டுக்கொண்டபடிக்குச் செய்யக்க 

பக்கூடாதென்று முன ஆக்ஷேபித்திருந்த 
யானதகபபனாகிய தோணிமலலாரெட்டி எனகிறவன தனமகனஇருங்கு . 
றம்கியணப்பநாயகனுக்குப்பாக்கியிருக்கிறதினால் அவர்கள் இருவர்பேரை 
யும்சர்க்கார்கணக்கிலதாக்கல் செயதால அதுதனக்குராஜிதானென்று மறுபடி 
சமுகத்தில் அர்ஜி கொடுத்துக்கொண்டசங்ககதியைக் குறித்து விசாரித்து , தங்க 
ரூக்குரிப்போர்ட்டு செய்யும்படிகரு , சமுகத்திலிருந்து கட்டளை வாதது . 

உககுமபடிக்கு குக்காரரை பித்விவரவழைத்து விசாரணை செயறவிடத் 
தில சின்னவெங்கட்டராமன பெண்சாதியாகிய காமாக்ஷி ( Eye - of - love ) 
எனகிறவள , ஷஇருவர்பேரையும்சர்க்கார்கணக்கிலதாக்கலபண்ணினால் , வு 
அளம் முழுகிப்போய , தனக்கு அன்னவஸ்திரத்துக்கு ஆஸ்பத மிராதெனா 


| Micans , 50pport . 


CH . V. 


OFFICIAL CORRESPONDENCE 


13 


ஆக்ஷேபிததான . அதின் பேரில் உன புருஷனப்பட்ட கடனதீருகிறவரையில் 
உனகாலக்ஷேபத்துக்கு நான மாதம க-க்கு ,உவராகனையும் வருஷத்தில் இரண 
டுசேலையும் தருகிறேனென்றும் , அந்த அளத்துக்கு எதாவதுகலன் நேரிட்டால் , 
என பேராலிருக்கிற அளத்தைஉனக்குத்தருகிறேனென்றும் ; அவளமாமனாரா 
கிய உதோணிமல்லாரெட்டி அவளுக்குடனபடிக்கை எழுதிக்கொடுத்து , 
அவளையும் சமமதிப்படுத்திவைத்தான . கிராமகணக்கப்பிள்ளையும் இந்தப்படி 
ககுசெயகிறதிலயாதொரு ஆமேபணையுமில்லையென்று அததாட்சி எழுதிக்கொ 
தேதான . 

ஆகையாவ , ஷவிசாரணையில் விளங்கியபடிக்கு தோணிசினனவெங்கட 
டராமன பேராலிருக்கிற ( காத) அளத்தையும் அவனபேராலும் அவனுக்குமதத் 
து கொடுத்த இருங் குனறம்கிஷணப்பான பேராலுமசர்க்கார்கணக்கிலகூட்டா 
தாக்கல் செய்வதிலயாதொரு ஆக்ஷேயணையும் இல்லையென்பதுசித்தத்துக்குவி 
சிதமாகும்படிக்கு எழுதிக்கொண்டேன் . 

ஒவெங்கட்டராமன அளத்துக்கு அக்கம்பககம அளக்காரனாகிய ஷமலலா 
ரெட்டிசமமதித்து சமுகத்தில்க்கொடுதத அசல அர்ஜி அவனதனமருமகளுக்கு 
எழுதிக்கொடுத்தஉட 

டனபடிககைககுநகல கணக்கப்பிள்ளை அததாட்சி இமமூ 
னறும் , இத்துடனசமுகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன வேணுமசலாம் . 

முதழசாமிபில்பட அனதது அதியம் . 


அடிசமய மாபசு . 

முரமாண்வர். 


7. The Accoun ! ant s Alumi . 
சொலப்பட்டம்லெட்டாாகிய , ம...ஏ . பேயாட்சன்றுரையவளாமுத்துாரு 
என்னர் அங்கணாகுமுததபின்ளை எழுதிகசொதொ அத்தாட்சி : 
எனனமென்றால் , எண்ணூர் அளங்குடியாகிய தோணிசினனவெங்கட 
டராமன இருங்குன்றம்கிஷ்ணப்பானகையிலமதத்து வாங்கிக்கொண்டதாய் 
தன பேராலிருக்கிற அளம (காத) உம் அவனபேராலும்சர்க்கார்கணக்கிலதாக 
கலசெயது கொடுக்கவேணுமென்று அசூரில் அர்ஜகொடுக்க , அந்த அர்ஜிய 
படிக்குச் செயதுகொடுக்கக்கூடாதென்று முனனே ஆக்ஷேபித்திருந்தவர்களா 

சினனவெங்கட்டராமனுடையதகபபன்தோணிமல்லாரெட்டியுமடி 
வெங்கட்டராமனபெணசாதியாகியகாமாக்ஷியமமாளும் இப்போது சமமதிய 
பட்டு ஷகிணப்பானபேரையும் சர்க்கார்கணக்கிலதாககல செய்துகொள்ள 
லாமென்றுமறுபடியும் உஜுரில் அர்ஜிகொடுதெதுக்கேட்டுக்கொள்ளுகிறபடி 
யாலும் டி அளத்துக்காகவேறே ஆக்ஷேயணை ஒன்றுமிலலாதபடியாலும ஷகிய 
ணப்பான பேரையு மசர்க்கார்கணக்கிலதாக்கல் செய்துகொள்ளுகிறதினாலே 
யாதொருவித்தியாசமுமில்லை . இந்தப்படிநான் சமமதித்து எழுதிவைத்ததை 
தாட்சி . 

அளழகருமுதரப்ட . 
காஞ 4 route e . 


இயக 


கலன் : செர, சேம் , விசாரம் , 


II 


A TAMIL PROSE READER 


8 ... Copy of the Fathers Agreement . 


அகாடமபடிவாகசசரியனால, 


( கஅகஎ ) அ காப்பர் ( கே ) - எனர் அங்குடியாகியதோணிமலலாரெட்டியாகியாக : 
என்மருமகளாகியாயக்ஷியமாக ருஎழுககொதேதஉடன்படிாமாயாவது : 
என்னமென்றால் , எனகுமாரனாகிய சின்னவெங்கட்டராமனுக்குநான 
கொடுத்திருந்த (அளம் கத) உம் இருங்குன்றம் கிஷணப்பா அவனுக்கும் 
தந்து கொடுதத்தினால் அவன் 

பேருங்கூட்டாய் சர்க்கார்கணக்கிலதாக் கலபண 
ணிவைக்க நானும் சமமதிப்பட்டு அர்ஜிகொடுத்தேன. 

அதினாலேவுஅளத்துக்கு எதாவது விகாதமநேரிட்டு உனக்கு அவன அனன 
வஸ்திரங்கொடாமல்ப்போவானெனறு நீசர்க்காரில் பிரியாது செயதுகொண 
டதினால் எனகுமரான மதத்து வாங்கிக்கொண்ட கடன தீர்ந்து உன்னைச் சேர்த் 
துக்கொண்டுஉனக்கு அவன் அனனவஸ்திரங்கொடுக்க ஆரம்பிக்கிறவரையில 
உன்காலஷேபத்துக்காக ( ம க -க்கு ) வராகன் உ - உம்ரு (க - க்கு இரண்டுசே 
லையுங் கொடுத்துக்கொண்டுவரக்கடவேனாகவும் . 

அப்படிக்குநானகொடாவிட்டாலும் - அளத்துக்குய தொருகலன்வந்தா 
லும் அதற்கு அய்வேஜுக்காக ( ஐவேஜு ) எணணூரில் என பேராலிருக்கிற 
(அளம் கத ) உம் உனக்கு கொடுக்கக்கடவேனாகவும் மேலெழுதியபடிக்கு 
கொடாமல அட்டிபடுமாகில , நீ காயிதாப்படிக்கு கோர்ட்டில் போட்டு கோர்ட் 
செசெலவுடனேகூட எனனிடததிலவாங்கிக்கொள்ளவும் . 

இந்தப்படிக்குஎனமனோராஜியில்கானசமமதிரது எழுதிக்கொடுதத உடன 
படிககை. 

கற்குறி / இராறே 
சகா: 

Carewarri 
பணசாமி . 
இருவருன்றம் பரசராமன் . 

இவர்கள் அறியாமுத்தின அலம்பிராசக்கணகருமுத்துப்பினை பெட்டெழுந்து 


9. The Collector confirms the Change of Registration . 


[ mmarent ] rullebert MurdQanu 

stowwet [ ur asye hesturants]: 
தரிவில்லா , எண்ணூர் அளங்குடி தோணிசின்னவெங்கட்டராமன் பேரால் 
ருக்கிற (அளம் கத) உம் , இருங்குன்றங்கிஷணப்பான் பேராலும் கூட்டாய் 
சர்க்கார்கணக்கில் தாக்கல் செய்வதற்கு யாதொரு ஆக்ஷேயணையுமில்லையென 
றுநீர் (நாவது யஅகூ ) உமமுடைய அர்ஜியிலரிப்போர்ட்டு செய்திருக்கிறப 
டிக்கு டிசினனவெங்கட்டராமன் பேரால் சர்க்கார்கணக்கிலதாக்கலாயிரு 


CH . VỊ. 


OFFICIAL CORRESPONDENCE 


15 


ககிற கத அளத்துக்கு இருங்குன்றம்கிஷணப்பாக பேருமநாளது தேதியில் 
அஜுர்ரிஜிஷ்டர்புஸ்தகத்திலதாககலசெய்வித்திருக்கிறோம் , 

ஆகையால் கொட்டார்மஜ்கூர் அளம ஆசாமி வாரிபுஸ்தகத்திலும் கண்காப 
பிள்ளைக்கணக்கிலும் அந்தப்படிக்குத்தாக்கல் செய்வித்து , அவர்களைக் கொண்டு 
வாரக்கம் சாகுபடி முதலான காரியமுமஜாக்கிரதையாய் நடபபித்துக்கொண 
டுவரவும் (168. ). 

( முசாபிலா கானதரியம் 
தோட்ஜவாப்ரக.) 


சஅ C டிசம்பா்கட 
முகாம் சென்னப்பட்டணம் . 


ஏ , பேட்ர்கெட்ட , 


16 


A TAMIL PROSE READER 


15. The Zainindāri. 
[ This is , from first to last, a most neful and jgstractive document 

கரு - வது . ஆமனசங்கதி . 


1. The Zamindari .. Who stucceeds ? 
கடவாரியாகவெட்டாயிட் ( Hyde ) இமயவாகள் சமுகத்தாகும் காவலாகுறிச்சி தாலுக்காக 
சேந்த மாறுப்படி ஜமீன்தார் அரசயான முதிகமெரண்டமலு அர்ஜ : 

என்னவென்றால் , மாஜிஜமீன்தாரமுத்து காஷ்ணமநாயகர் உயிருடனேயிரு 
ககசசே ( 123 ) தானே தமக்குப் பிறகாலம் தமமுடைய ஜமீன்தாரியை ஆளு 
கிறதற்கு , தமக்குப் பிள்ளைகளாவது சகோதரர்களாவது ஞாதிவர்க்கத்தில் என 
னைவிடவேறேபாததியஸ்தர்களவது இலலாமையினாலே , தமக்குச் சரீரசௌ 
ககியந்தப்பியிருந்ததைக்கண்டு , அவரேயென்னை 

முன்னாடிவரவழைத்து , 
காளவரைக்கும் தமமிடத்திலவைததுககெகாணடிருநது , தமகதாதியகாலத்தில் , 
ஜமீன்தார் முறைமைப்படிக்கும் , எங்களசாதிமுறைமைப்படிக்கும் , பக்கத்து 
ஜமீனதார்களும இஸதிமிரார்கிராமங்களினதடிகளும் மறிய தமமுடைய 
மூத்ததாரமானலக்ஷமிநாசசியாருடையுஜவனாம்சத்துக்கு ஷஇஸ்திமிரார் 
கிராமங்களைசசேர்நதசததனப்பட்டி ( Santhal- wood -hamlet யெனகிறகி 
ராமத்தையும் , இளையதாரமானகனகவல்லி நாச்சியாருடைய ஜீவனாமசத்துக்கு 
கிளியனூர் (Paroquet-town ) கிராமத்தையும் , மரணசாதனத்திலெழுதிய 
தது , அந்தப்படிக்கு அவர்களுக்குஎனனிடத்திலும் எனக்கு அவர்களிடத்தி 
லும் உடனபடிககைகள் பிறப்பித்துக்கொடுத்து , அப்புறம் எனக்குப்பட்ட 
கட்டிவைத்துவிட்டு , கெயவகதியையடைந்து போய்விட்டார் . பின்பு அவ 
ருக்குத்தகனால் 

சஞ்சயனகருமங்களும் நானே நிறைவேற்றிவைத்து ஷஜமீன்தாரி 
யை ஆணடுகொணடுவருகிறேன . 

ஆகையால் , துரையவர்களதயவுசெய்து , மாஜி ஜமீன்தார் பேராலிருக்கிற 
இஸ்திமிரார்கணக்குகளை ஏன பேராலதாக்கலசெயது கொண்டு , இனிமேல் 
இஸ்திமிரார்கிஸ்திப்பணத்தையெனனிடத்தில்வசூல் செய்யும்படியாகவும் 
இனிஷ ஜமீன்தாரியைக் குறித்துப் பிறககுஞசனனதுகளையெனபேரால அனு 
பபும்படியாகவும், உத்தரவு செய்யவேணுமென்று மிகவுநதங்களுடையகன் 
ததைக் கோருகிறேன . 
4. சேப்பட்டார் 
சாவநூர்ப்பட்டி . 

1. The Collector angry ! 
யோசா மண்டை கயாய பின் நாசில்தார் தாலுககேசாலைக்குறிச்சி ( பா அப்படிபாடிர்) : 
தரிவிலலா , உமமுடையதாலுக்காவைச் சேர்ந்த காவலூர்ப்பட்டிஜமீன் 
தார இறந்து போனதாகவும் , அவர்சரீர சௌக்கியமில்லாதிருந்த போது தமமு 
டையபங்காளிக்கு ஜமீன்காரியைப்பட்டங்கட்டிவைத்துவிட்டுப்போன 


அரசபபான . ஜமீன்தார், 


CH . VI. OFFICIAL CORRESPONDENCE 117 
தாகவும் , அப்படி பட்டங்கட்டிக்கொண்டதாகச் சொல்லுகிறஜாசப்பராயக 
ரென்கிறவர் தமபேரால இஸ்திமிரார்கிராமங்களைத்தாக்கலபண்ணிக்கொள் 
எவேணுமென்றும அசூருக்கு அர்ஜியெழுதிக்கொண்டிருக்கிறார் . 

நீர்ஷஜமீன்தாரா இறந்து போய அவருக்குப்பதிலாகமற்றொருத்தர் வந்து அர் 
ஜியெழுதுகிறபரியநதம் ஷஜமீன்தாரியை ஜப்தி செய்யாமலும் அதுசங்கதி 
அசூருக்குத் தெரியப்படுத்திவையாமலும் இருந்தசப்பென்னா ? ஷயார் அசூரு 
ககுஎழுதிக்கொண்ட அர்ஜியைஇதுக்குள் மலபூப்செயதிருக்கிறதைப்பார்ததுக 
கொண்டு உடனேசதரஹிபாபதகைச் செமமையாக விசாரணை செய்து பயான் 
வார்ஹிததிலாசெயகிறதுதவிர ஷஜமீன்தாரியை ஜப்திசெயுது ஜப்திகணக 
கும் சதாஹிவிசாரணையில் வாங்கப்பட்ட தஸ்தாவேஜு கல சுத்தா இன்றுமு 
தல ( 2 ) நாளைக்குள்ளாக , ஜாஹிர்செய்யவும் ; அப்படிச் செய்யாமல் ஷசங் 
கதியில் சுஸ்தியாகவிருப்பீரேயாகில் , உமமையுடனேதாசிலஉத்தியோகத்தி 
னின்றும்பர்த்ரப் செய்யப்படும். 

\ orr பியா : மஷ்மணாபா ,. 
நேட் (head ) ஐவாப்ரவீஸ் , ) 


-1 


* அய C செப்பட்டபர் மாட 

முகாம் மருப் குப்படி 


உஹயிட்பிரதானகவொட்டர் . 


3. Tahsildir s creuse , seizure of goods, and fall investigation . 
“ வக்குறிச்சியார்தாசில. ம . சுப்புராயன் எழுதி கொண்ட அர்ஜி : 
எனனவென்றால் தாலுக்மஜகூர்காவலூர்ப்பட்டிஜமீனதார் இறந்து போய் 
அவருக்குப்பகலாகதைமக்குப்பட்டமாயிருக்கிறதாகவுமதமமுடையபேரைச 
சர்க்காரில்தாக்கலப்பண்ணிக்கொள்ளவேணுமெனறும அரசப்பகாயகர் என 
கிறவா அசூருக்கெழுதிய அர்ஜியைஅனுப்பிவைத்திருக்கிறோம் ; அதைத்தரி 
யாபத்து செய்து பயான்வார்ஹித்திலாசெயகிறதுஙவிர ஷஜமீன்தார் இறந்து 
போனவுடனேசதரஹிஜமீன தாரியை ஜப்தி செய்யாமலிருந்ததற் குமுகாநதர 
மெழுதசசொல்லியும் ஷஜமீன்தாரியை ( அ ) நாளைக்குள்ளாக ஜப்திசெயது , 
ஜபதிகணக்குசுத்தா அஜுருக்குத் தெரியபபடுததசசொலலியும் பித்விபேரால 
பிறாத ( ளயாக -ாவது ஈட பர்வானாசாதராசசுது . 

சதரஹஜமீனதாராசாரசவுக்கியமில்லாதிருந்தது பித்விககுசசுத்தமாய்த்தெரி 
யாது ; ஏனெனளவ தாலுக்காவிலவிஸ்தரிச்சு சன்வாதுபாக்கியிருக்கிறபடி 
யால . அதைவ சூலபண்ணிச்சீக்கிரத்தில் இர்சாலசெயயாமற்போனால் உமா : 

டயுபேரில் ஆயாசத்துக்கிடமாகுமென்று போன மீ ( உ ) - யில் பிறந்த 
கசு -ாவது கடியர் சனனது வாதிருந்ததே ; அந்தஉத்தரவினபடி பதவமாகாணம் 
பேஷகார்களுக்குஜோர்தாக்கீது 

செயது வதனவாதுப்பாக்கியைவசூல் செய்து 
கொண் 

பாண்டுவருகிறபோது மங்கலம் மாகாணம்பேஷ் கார்தனனுடையவட்டத்தி 
லிருக்கிற சன்வாதுபாககி (சுத ) - த்து சசொசசமரூபாய இப்போது வசூல்செ 


டை 


1 Sr விஸ்காம் and 163 , 123. It is vulgarly - far and wriat 


( b 


A TAMIL PROSE READER 


யாகிறக்குருடிகள அராமஜாதாவாயிருக்கிறபடியால் தனனால் கூடிய கர்தூது 
களசெயறும் வசூலாகிறதாய் , நக்கவில்லையென்று ஓலையெழுதினான் . அதற 
காகப் பித்வி போன ( உ எ ) சாயங்காலமதாலுக்காவை விட்டுப் புறப்ய 
ட்டு ( நயஉ) அவ்விடம்போய்ச் சேர்ந்து ஊசன்வாதுபாக்கியைவசூல்செ 
யது கொண்டிருந்தேன 
அப்போது காவலூாப்படவவடம் 

ட்டம் பேஷ்கார் சதரஹிஜமீன்தார் நாளது 
ச (கல) சாயங்காலம் இறந்து போனதாக ஓலையெழுதினான் . அது பித்வி 
க்குநாளது மீ ( கூ கூ ) சாயங்காலம்வாது சேர்ந்தது . அதைப்பார்த்தவுட 

புடனே 
பித்விய கைலம் மாகாணத்தைவிட்டுப் புறப்பட்டுட்டாக் கோட்டாக்காய நாளது 
மீ (ருகூ ) காலமேசதரஹிகிராமத்துக்கு வந்துசேர்ந்தேன . அப்படி நானவந்து 
சேருகிறத்துக்குளளே வழியில் அஜுரிலிருந்து தாக கீது வந்தது . 
னே அந்தந்தாககீதைப்பார்த்துக் கொண்டு உததரவினபடி ஷ இஸதிமிரார்சரா 
பபிடத்திலிருந்தபணப்பெட்டியைச் சோதித்தவிடத்தில் ரூபாய் யசு உாரு 
அணா ரு பைசு அ- உம் , இருந்ததுகள் . அதுகளை முத்திரித்துக் கொணம் , டி 
கிராமங்களின் குடியை ”ாணங்களை வரவழைத்து இன்று முதற்கொண்டுசர்க் 
எருக்குப்பணங்கட்ட 

ஙகட்டச் சொல்லியும் சாக்காருத்தரவின்படி நடந்து வரச்சொ 
வலியும் அவர்களுக்குதாக்கீது செயது அவர்களுடையகணக்குச் சுருணைகளை 
முத்திரையிட்டு நகதுபெட்டியையுடனேதாலுக்காக்கச்சேரிக்கு அனுப்பிவி 
டடேன . 

அப்பாலவுஜமீன்தார் வீட்டுக்குள் புகுந்து அவருடைய சாமான 
களை ஜப்தி செய்ய ஆரம்பித்தேன ; அப்போதுஷ ஜமீன்தாருடைய பெண்சா 
திகள் கையாண்டுகொள்வதற்காகச் சிலசாமானகளவேணுமென்று கேட்டுகொ 
ண்டதினால் அப்படியே கொடுக்கப்பட்ட தங்கம வெள்ளி செம்பு பித்தளை 
இருமபுமா முதலான சிலசாமானகளஜின்சு ( அ - க்கு ) மதிப்புரூபாய் (நகசுய் 
அணாச பைசு சா.- க்கு ) விபரமாகஜாபிதாவெழுதி (p . 124) சர்க்காரார் கேட்கும் 
போது அதுகளை ஆசர் செய்வதற்கு பெண்டுகளுடைய கையெழுத்தும் அவர் 
களுக்குமா துபர்ஜாமீன் கொடுத்தவர்களுடைய கையெழுதது மவாங்கிக்கொ 
ண்டு மற்ற சாமானகௗஜின்சு (ரு -க்கு ) உருப்படி ( ள கரு ) இதுகளை ஜப்தி செ 
யது போலீசு ட்டாணாக்காரன ருய) -ாவது நம்பர் பேதாசுப்பாான வசக்கில 
ஒப்பதிப்போட்டு பித்விஷஜமீனதார் வீட்டுத்திணணையின் பேரில்த்தானேக 
சசேரி செய்து கொண்டு சேவகர்மூலமாகச் சடுதியில் அகப்பட்டவர்களையெ 
லலாம் தருவித்து அரசப்பநாயகர்எழுதிய அர்ஜியை விசாரணை செய்ய ஆர 
மபித்தேன. 


(A) The Claimant . 


சேவகரால சர்ப்படுத்தின ( யசு ) நபர்களில் முதல் அசூருக்குமார் எழுதி 
ன அரசப்பநாயகரைவிசாரணை பண்ணதில் (for பண்ணனதில் ) : மாமாஜிஜமீன 
தாரம்மமுடைய ஜமீனதாரிக்கு இவருக்குப்பட்டங்கட்டிவைத்துப்போனதா 


1 An abusive term . 


Here = 

rebellious. 


CH. VI. UFFICIAL CORRESPONDENCE 

119 
கவும் , பட்டங்கட்டினபினப அவருக்குச்சரீரமலருவாகிறது போலவிருத்தி 
னாலே அவருக்கு அது முழுதுஞ் சொஸ்தமான பினபு அவர் இந்தக் காரியத்தை 
ககுறித்து சர்க்காருக்கும் தெரியப்படுத்தலாமெனறிருந்ததாகவும் , அவர் இறாது 
போகிறது. அவருக்கு தெரியாமல் இறந்து போயவிட்டதாகவும் ,அதனால இதைச் 
சர்க்காருக்கு அவர் தெரியப்படுத்தவில்லையென்றும் , அவரிருக்கையில் அவ 
ரைமிஞ்சித்தாம் அதைச்சர்க்காருக்குத்தெரியப்படுத்தக்கூடாதெனறிருததா 
கவும் , அவர் இறந்து போகவே அவருக்குச் சொயஞசடங்குகளைச் செய்து 
போட்டு இதை உடனேசர்க்காருக்குத்தெரியப்படுத்தினேனென்றும் , அதற்கு 
(இனனாரினனார் ) சாட்சியிருக்கிறார்களென்றும் ; வாக்குமூலமெழுதிவைத் 
தார் . 

( B ) The Zamindar of Amir. 
ஷ அரசப்பநாயகர் தமக்குச் சாட்சிகளாகச் சொன்னவர்களில் ஆமூர்ஜமீ 
னதாரைக் கேட்டதில் தாமமாஜ ஜமீனதார் சரீரசவுக்கிய லலாமல இருந்ததை 
பபார்க்க அவரிடத்திற்கு வந்ததாகவும் , அந்தஜமீன்தார் த மமுடை ஜமீன்தா 
ரியைத்தமக்குப் பிற்காலம் ஆண்டுவரும்படியாக இரு அரசப்பநாயகருக்குப் 
பட்டங்கட்டிவைத்தாரென்றும் , அவருடைய இரண்டுபெண்சாதிகளும் 
சீவனாம் சத்துக்காக ( உ) கிராமங்களைவிட்டு அவர்களுக்கு இந்த அரசப்பநா 
யகருக்கும்உடனபடிககைகள் பிறப்பித்துக்கொடுததாரென்றும் , வாக்குமூலம் 
எழுதிவைத்தார். 

(C) The Zaminds of Vathir . 
வாதூர் ஜமீன்தார் நான்மாஜிஜமீனதார் இறந்து போனசேதி கேட்டு அவரு 
டைய சமஸ்காரத்துக்காகப் போனவிடத்தில் இந்த அரசப்பநாயகர் மாஜிஜமீ 
னதார் அவருடையஜமீனதாரிக்குத் தமக்குப்பட்டங்கட்டிவைத்ததாகவும்இனி 
மேல அதைத் தாம் ஆளப்போகிறதாகவும் இவர்வாயினாலே சொல்லக்கேள்விப 
படடேனென்று , வாக்குமூலமெழுதிவைத்தார் . 


( D) The Doctors . 
ஷ அரசப்பநாயகரால் சாக்ஷிகளாககுறிக்கப்பட்ட அண்ணாவையன சாம 
பையன ( 2 பேரும - காங்களமாஜிஜமீனதாருக்குவைத்தியமயணணதாகவும் ; 
அவர் இறந்துபோக ( ய ) நாள முனனாடி அவருக்கு வாயடைத்து போசசுதென 
றும் , இந்த அரசப்பநாயகருக்கு மாஜிஜமீனதார்பட்டங்கட்டிவைக்கவில்லை 
யெனறும் ; அலை ஷஜமீன்தார்தமமுடைய மூத்ததாரத்தினதம்பியைத்தாம் 
சுவிகாரம் பண்ணிக்கொள்ளப்போகிறதாகச் சொல்லிக்கொகாணடிருகதாரென 
றும் , வாக்குமூலமெழுதிவைத்தார்கள் . 


( F ) Two Residents of Canthana - Parti. 
சந்தனப்பட்டி கிராமத்து குடிகளாகியகிஷ்ணப்பிள்ளை வேலப்படையா 
ட்சி இவர்களிருவரும் தங்களைமாஜிஜமீனதார் ஒருநாளவரவழைத்து , என்னு 


120 


A TAMIL PROSE READER 


டையஜமீனதாரிக்குஇந்த அரசப்பநாயகருக்குப்பட்டங்கட்டிவைக்கிறேன . 
உங்களுடைய கிராமத்தை என்னுடைய மூத்தபெண்சாதிக்குக் கொடுத்துவிட 
டேன் ; நீங்களினிமேல் அவளிடத்திலவாயதாப்பணத்தைச் செலுத்தி ரசிச்சு 
வாங்கிக்கொள்ளுங்கோள் ( கோள் vulg. for கள் ) என்று எங்களுடனரொ 
லலி இந்த அரசப்பநாயகருக்காங்களாமுனபாக 

கவேவபடடவகட்டிவைககார் 
மேலும்மாஜிஜமீனதார்தமமுடைய ( . ) - ாவக - பெண்சாதிக்குக்கிளியனூரை 
ககொடுத்துவிட்டதாகவும் அந்தப்படிக்கு அவாகளுக்குஉடன்படிக்கைகள் 
பிறந்திருக்கிறதென்று சொன்னார் , இதுகள நாங்களரிவோமெனறுவாக்குமூ 
லமெழுதிவைத்தார்கள் . 


( F) Two Inhabitants of Kiliyan - Ur 
ஷஜமீனதாரியைச் சேர்ந்த கிளியனூர் குடியாகிய முத்துக்கவுண்டன் ராய 
பபடையாட்கி , இவர்களிருவரும் மாஜிஜமீனதார் இந்த அரசப்பநாயகருக்கு 
பட்டங்கட்டிவைத்ததை அறிவோமென்றும் , தங்களுடையகிராமத்தைத்தம் 
முடைய இளையதாரத்துக்குச்சீவனாமசத்துக்காக கொடுத்து விட்டதாகமாஜிஜ 
மீனார்தங்களுடன் சொல்லி இனிமேல் தம்முடைய (உ -ாவது ) பெணசாதிக 
குவாய்தாபபணத்தைக்கட்டிவரச்சொன 

சானனாரெனறும் , வாக்குமூலமெழுதி 
வைத்தார்கள் . 


( C) The Estate - Secretary and the Accomptant . 
இஸ்திமராரசமபிரதி கலிதீர்த்தாப்பிள்ளை கணக்கு கோவிந்த பிள்ளை இவர் 
களிருவரும் : மாஜிஜமீன கார் தமக்குச் சரீரசவுக்கியமில்லாமலிருந்த போது 
இந்த அரசப்பநாயகரை வரவமைத்து அவருக்குப்பட்டங்கட்டிவைததார் எங 
களை அவர் சொல்ப்படி கேட்டும் நதுகொள்ளச் சொல்லியும் , சந்தனப்பட்டி . 
கிளியனூா இந்த ( உ) கிராமங்களுடையவருமானத்தை என்னுடைய பெண 
சாதிகளுக்கு சிவனாமசத்துக்காக கொடுத்துவிட்டேன , ஆதலால் நீங்களவு கிரா 
மங்களினவருமானங்களை இஸ்திமிரார்கணக்கில்மினாஹாசெயது போடுங்க 
ளெனறுசொலலியும் , உததரவுபணணினார் 

அதற்கு மேல் எங்கள் முன்னிலைக்கு இந்த அரசப்பநாயகருக்கும் மாஜிஜமீ 
னதாரினபெணசாதிகளுக்கும்உடன்படிக்கைகளும் பிறந்திருக்கிறதுக்கள் . அந 
ததசேகிமுதலநாங்களடி கிராமங்களினவருமானத்தையும் இஸ்திமிரார்கண 
ககில் கழித்து எழுதிக்கொண்டுவருகிறோம் என்று ; வாக்குமூலமெழுதிவைத 
தார்கள் . 

( H ) The Treasorer.. 
சராப்பு வரதப்ப செட்டி என்கிற என் மாஜிஜமீன்தார் இந்த அரசப்பநாயக 
ருக்குப்பட்டங்கட்டிவைக்கவில்லையென்றும் , ஆனால் அவருடைய முதல்ப்பெ 
ணசாதியினதம்பியை சுவிகாரமபண்ணிக்கொள்ளுவதாசசொல்லிக்கொண்டி 
ருந்தாரென்றும் , வாக்குமூலமெழுதிவைத்தான் . 


CH , VI. 


OFFICIAL CORRESPONDENCE 


121 


( I ) The Senior Widow . 
மாஜிஜமீனதாருடைய முதல்பபெணசாதியாகிய வடிமிகாச்சியார் : 
அவர் செமமையாயிருந்தபோது எனனுடைய தம்பியைசசுவிகாரமபன்னிக 
கொண்டு அவருக்கு இந்தஜமீனதாரப்பட்டத்தைக்கட்டிவைத்து அவர் கையி 
னாலே கருமாந்தமுதலானதுக்களும் செய்வித்துக்கொள்ளவேணுமென்று அவ 
ருக்கு ஓலையெழுதி அவரைவரவழைத்தார் . அவர் வந்து சேர்ந்ததற்கு கன 
னமே அவருக்கு வாயடைத்துப்போசசுது ; அதினாலே அவரனுமதிப்படிக்கு 
அவர்வந்த பிதபாடு , நானவரைச்சுவிகாரம்பண்ணிக்கொணடேன . அவர் 
இறந்துபோனது முதல் அவருக்குச் செய்யுஞ்சடங்குகளும எனதம்பிகையால் 
செய்வித்துக் கொண்டுவருகிறேன ; எனனுடைய விசனமஞசூதகமுந் தீர்ந்த 
பிறபாடு சர்க்காருக்குத் தெரிவித்து என்னுடைய சுவிகாரபுத்திரருக்கு ஷபட 
டத்தைக்கட்டிக்கொள்ளவேணுமென்றுநானிருக்கசசேமத்தியில் இந்த அரசப் 
பநாயகர் எங்களை மோசஞசெயயவெத்தனப்பட்டு எங்கள் எசமானர் தமக்குப் 
பட்டங்கட்டிவைத்ததாகச் சொல்லிக்கொண்டு சிலபொய்ச்சாக்ஷிகளையுமேற 
படுத்திக் கொண்டு , அஜுருக்கு அர்ஜியுமெழுதி இந்தமட்டும் விசாரணைக்குக் 
கொண்டுவந்துவிட்டார் . இவருக்குமஇந்தஜமீனதாரக்குமெவ்வளவஞசம்பா 
நதமில்லை ; இந்தசசங்கதியைக் குறித்துத்தாங்கள செமமையாக விசாரணைப் 
ணணி எனனுடையசுவிகாரபுத்திரருக்குப்பட்டங் கட்டவேணுமென்று ; வக 
சில்மூலமாகவாக்குமூலமெழுதிவைத்தாள . 


(J ) The Junior Widow 
வஜமீன்தாருடைய இரண்டாபாவது பெணசாதி கனகவல்லநாச்சியாரா எனகி 
றவள : + ஜமீனதார் இறந்து போக ( உ ) மாசத்துக்கு முனனே மதுரைழிலலா 
விலிருக்கிறதன்தாய் வீட்டுக்குத்தான் போயிருந்ததாகவும் தன் புருஷன 

இறா 
துபோன அன்றைக்குத்தானிவிடமதான வந்ததாகவும் தன்னுடையசக்கள் 
ததி அவளதமபியைச்சுவிகாரம் பண்ணிக்கொண்டதாகத்தாநானவந்தபிறபாடுத 
னனோடு சொன்னாளென்றும் ; மத்தியில் இந்த அரசப்பநாயகர் தனனுடையபு 
ருஷன இருந்தபோதேதமக்குப்பட்டங்கட்டிவைத்ததாகச்சொல்லுகிறாரென 
றும் , ஷபட்டத்தைக் குறித்து கடந்தசஙகதிகளிலே தனக்கொன்றுந்தெரியா 
தென்றும் , தங்களுடைய ஜமீனதாரியைப்பங்கிட்டுத்தனனுடைய பாகத்து 
ககுன னகைத் தனக்கு கொடுக்கவேணுமேனறும் ; வககிலமூலமாகவாக 
குமூலமெழுதிவைத்தாள் , 


யே 


( K ) The Widows Signiatures 
வருடைய கில்களும் எழுதிவைத்தவாக்குமூலங்களையெடுத்துக் 
கொணகி பித்விநேரே ஜமீன்தாரியினுடையபெணசாதிகளிடங்களுக்குத்த 
னிததனிப்போய் , அவரவருக்கு அந்தந்தவாக்குமூலத்தைப்படித்து காணபி 

Note the ambiguity in the use of ot. 


A TAMIL PROSE READER 


தது அதது சரிதானாவென்று கேடடேன . அவரவர்தமதம்வக்கீல் எழுதிவைத்த 
வாக்குமூலத்தையொத்துக்கொண்டு அத்திலதனித்தனி கையெழுத்துவைத் 
தார்கள . (H.B., 108 , p. 93 ) 


( L ) Summing up . 
சேவகனால ஆசர்ப்படுத்திய கணக்கர்கள மூன்று பேரில் கோவிந்த பிள்ளை 
( see G ) போக ( 169 ) மற்ற ( உ) பேரையும் கேட்டதில் அவர்கள நாங்கள் ஊரு 
க்குப்போயிருந்து இன்றையகினந்தான் இவிடத்துக்கு வந்தோம் , எங்களுக்கு 
இதைப்பற்றியாகொன்றுந் தெரியாதென்று சொனனபடியால் அவர்களிடத்தில் 
வாக்குமூலமவாங்கவிலலை . 

அரசப்பநாயகர்மாஜிஜமீன்தாரினபெணசாதிகள எழுதிக்கொடுத்திருக்கிற 
தாக ஆசர்ப்படுத்திய உடனபடிககைகளைப்படித்துப்பார்த்தவிடத்தில் சமபரதி 
கல தர்த்தாப்பிள்ளையும்கணக்கு கோவிந்தபிள்ளையும் ( see G ) அதிலசாட்சி 
கையெழுத்து போட்டிருக்கிறபடியால அவர்களிடத்தில்உடனபடிககையின 
சாக்ஷிராலாக்கு மலம் வாங்கவில்லை . 

வகனகவல்லி நாச்சியார் சொனனதில்மெயபொய அறிய ஆஜுபாஜு ( = 
அக்கம்பக்கம் ) வீடுகளிலிருக்கிறவர்களை விசாரிசசதில அந்தமமாளமாஜிஜமீ 
னதார் இறந்துபோக ( ய) நாள முனனேவந்துவிட்டாளென்றும் ; முதல்த்தாரஞ 
சொனனபடிக்கு அந்தமமாளுடையதம்பியைசசவிகாரமபண்ணிக்கொள்ள 
மாஜ் ஜமீன்தார்நினைத்திருந்ததில்லையெனறும ; அந்தமமாளுடையதம்பி எய 
போதுமிவிடத்திலை ( லை for லே ) யேகுடியாகவிருந்ததால் அவரைமாஜிஜமீன் 
தார்வரவழைத்ததாக , அந்தமமாள சொல்லுவது பொயயெனறும ; இந்த அர 
சப்பநாயகரைமாஜிஜமீனதார் ஆள்விடடுவரவழைத்துப்பட்டங்கட்டிவைத் 
தது நிசமென்றும் , சொல்லுகிறார்கள் . 

அவர்களை இவர்களில்யாருஞசாக்ஷியாகக்கோறாதபடியால அவர்களிடத் 
திலுமவாக்குமூலமவாங்கவில் 

ஜமீன்தார்களுக்குப்பிள்ளைகளில்லாமலிருந்து வேறொருவரை அவர்கள சு 
விகரிக்கவேணமரலை அது சங்கதிசர்க்காருக்கு அவர்கள தெரியப்படுத்தி 
அபுபுறநான அது செய்துகொள்ளுகிறவழக்கமுஞ்சட்டமும் (உண்டு) . 

அப்படி செய்யாமலும் சக்களத்தியினசமமதியில்லாமலும் முதல் பெண 
சாதி எகதேசத்தில் சுவிகாரம்பண்ணிக்கொண்டதாகச் சொல்லுவது நம்பத்தக்க 
தாயிருக்கவில்லை , ஆனாலமாஜிஜமீன்தார் இறந்துபோன பின்பு இந்த முதல 
பெணசாதிதானே தனதம்பியைச்சுவிகாரம்பண்ணிக்கொள்ள எத்தனப்பட 

தாகவும் ; அதற்காகச் சிலரைக் கைவசப்படுத்திக்கொண்டு தனபட்சத்திலே 
சாமி சொல்லிவைத்ததாகவும் , அந்தஸ்துள்ள ஆமூாஜமீன்தாரும் சந்தனப் 
பட்டிகளியனூர்இதுகளின் குடிகளும் சமபிரதிகணக்கர்களும் சாக்ஷிசெர் 
னனபடிக்கும் மற்ற வெகுசனங்கள் சொல்லுகிறபடிக்கும் இந்த அரசப்பநாய 
கர்மாஜஜமீன்தாருக்குப்பங்காளிவரிசையிலமகனாகவேண்டிய பாத்திய 

யெதை 


எலலை . 


CH . VI. OFFICIAL CORRESPONDENCE 


123 


யைப்பற்றி இவரைமாஜி ஜமீன்தார் வரவழைத்துப்பட்டங் கட்டிவைத்ததுங்க 
மாகவும் ; பெண்கெளுக்குஜீவனமசத்துக்கு மேறசொலலிய 

கிராமங்களின 
வருமானங்களையும் வைத்திருக்கலாமெனறுதோன்றுகிறது . 


( M ) Let thern settle it among themselves ! 
ஆகையால் , இவாகளவு ஜமீன்தாரியைக் குறித்து எவ்விதமாகவாவது எல 
லோருஞ (p . 72) சமாதானப்பட்டுவருகிறபரியந்தம் அதைஜப்தியிலதானே 
வைத்து சர்க்கார்கணக்கிலதாக கலப்பண்ணிக்கொள்ளும்படியாகப் பித்வியே 
ராலதாக்கீது ஆகவேணுமென்றும் ; ஷஇஸ்திமிரார்கிராமங்களை விசாரணைசெ 
யகிறதற்காக ஒரு அமினாவைநேமித்து அனுப்பவேணும் என்றும் ; சமுகத்துக 
குத்தெரியலாவதாக எழுதிககொணடேன. 

இதுசஙகதியில வாங்கினச ரஹி இஸ்திமிரார்ஜப்திகணக்கு ( க ) கஜமீன் 
தாருடையபெண்சாதிகளிடத்தில் கொடுத்திருக்கிற சாமானகளுக்காக முத்துகி 
ருஷணபிள்ளைஜாமீன்கரது (க ) , உதரியாபத்திலவாங்கின அரசப்பநாயகர்வா 
ககுமூலம் ( க ), ஆமூர்வாதூர்ஜமீன்தார்களினவாக்குமூலங்கள் (3 ), சாமடை 
யன அண்ணாலையனவாக்குமூலம் (க்) , சந்தனப்பட்டி கிளியனூர்கிராம 
ககுடிகளின் வாக்குமூலங்கள் ( 2 ), சமபிரக்கணக்கனவாக்குமூலம் 
சராப்பு வரதப்ப செட்டிவாக்குமூலம் ( க்) , சதரஹிஜமீன்தாருடைய பெண்சா 
திகளினவாசகுமூலங்கள் ( உ ), அசலபிட்டீஷன (ச்), ஆகஸதாவேஜுசா 
( யக ) உம் இத்துடனசமகூமத்துக்குஅனுப்பிவைத்திருக்கிறேன் 

1. பபடயாவெரார் தாலுகே காலத்தில் , 
கஎரு ( இன்ன ) + ( இலை ) - 


124 


A TAMIL PROSE READER 


( N ) Schedule of Property attached in this case ( p . 118 ). 
இனை ) அ ( இனை ) - ( இனை ) : 
காவலூர்பட்டி ஜமினதாரியை ஜப்திசெயதகனா : 
A. இஸ்திமிரார் கஜானாமுபலன் இருப்பு ரூ யதாடு அணா கு, பை. .. 
B. சதரஹிஜமீன்தாருடையக சசே யலும வீடடுககுளளுமிருந்த சாமான 
களினவிவரம் : 

வெள்ளிச்சாமானகள உருப்படி யஎ. 
பித்தளை 

பெ 
செப்பு ( 131. ) 

யக . 


டி 


நசு . 


உசு . 


32 


மர 


ாச . 


ஆக வ 


சுசு . 


தங்கநகைகள் . 


இதுகளைமாஜிஜமீனதார்கசசேரிவீட்டில் தனிததனியாகமுத்திரைவைதது , 
தாலுக்காக்குத்திச்சேவகன அப்புநலவசம் செய்துஜவான் (க) பேரைக்கா 
வல்வைத்திருக்கிறேன . 

C. மாஜிஜமீனதாருடையபெணசாதிகளிடத்தில் அவர்கள ஆண்டுவருகிற 
தறகாகமுத்துகிருஷணபிள்ளைஜாமீனபேரில் கொடுத்திருக்கிறசாமானகளின 
விவரம் : 

உருப்படிகள் ருகூ -க்கு மதிப்பு ரூ கஙருள அணா பை . 
வெள்ளிக்கைகள் 
சாமானகள் . 

யா 

ககூசு 
பித்தளைச்சாமானகள . 

ருசு 

மாடு 
வெண்கலச்சாமான்கள 
தாமபரச்சாமான்கள - 
ஈயசசாமான்கள் 

品 
இருப்புச்சாமானகள . 

ளாக 

* எ 


. 


வ 


23 


We 


13 


23 


22 


33 


13 


13 


கிழ் 


22 


33 


* 


3 


13 


யா 


ଗର 


32 


12 


5 


கூசு 


3 


2 


2 


33 


11 


231 


மரச்சாமானகள் 


எஅ ) 


11 


அ 


சு 


ஆஜின்சு ( . - க்கு ) உருப்படிகள் நஎசு -க்கு மதிப்பு : ரூ சஅசுய 

சதாஹிஇஸதிமிரார்கணககுச்சுருணைகள் யசு உம், நகதுபெட்டியுமதாலுக 
காகஜாலை முததிரைபோட்டுவைத்திருக்கிறதுகள . 


உ. சயாயபிஎன் தாசிலதார் . 


உபையசாட்சிகள் , 
போவிரதபயன . பா . 


ENDIBL PART V. 


